நவம்பர்‌ 2015 


இவரோ, பாவங்களுக்காக ஒரே பலியைச்‌ 
செலுத்தி, என்றென்றைக்கும்‌ தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, இனித்‌ தம்முடைய 
சத்துருக்களைத்‌ தமது 
பாதபடியாக்கிப்போடும்வரைக்கும்‌ 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


எபிரேயர்‌ 10:12,13 


_ று, 


GEMS 008 


GEMS ச்ஸ்‌. 
டை உ 


ட 


பட்டதாரி வாலிபர்களை 
| பரமனண்டை சேர்க்கும்‌ ப்ணி 


AEE 24௮ 


ட்ட 


௮௪6௪ மடல்‌ 


௪6... அமஸ்டின்‌ எஒபக்குமார்‌ 


உள்சள ௨௫௨௫ 


காச்தமுக்குட்‌ கர்த்தர்‌ - 9 

ரெ உங்க பேட்‌ - 12 

வெதரகமக்‌ கல்லுளி - 0 
கள்லெள்ஷன்‌ ஓட்‌ 


படைமும)2க கூட்டஙிகள்‌ - 17 
பணித்தல்‌ (929௧௮) - 19 
இணைவைத்தல்‌ பதில 929௧௬) - 29 
தடை டூல்‌ கழுத்தரங்டு - 29 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 


'எஜம்ஸ்‌' என்பது, 


Gospel Echoing Missionary Society 


விசுவாச இளைஞர்கள்‌ 
சிலரால்‌ 1972-ம்‌ ஆண்டு 
நிறுவப்பட்டு, 1979-ம்‌ ஆண்ட 
பதிவு செய்யப்பட்ட ஓர்‌ ஊழியம்‌. 

பீஹார்‌ மற்றும்‌ அதன்‌ அண்டை 
மாநிலங்களில்‌ உள்ளோரைச்‌ 
சந்திப்பதே இவ்வூழியத்தின்‌ பிரதான 
தரிசனம்‌. அத்துடன்‌, ஊழியர்களைப்‌ 
பயிற்சிக்கும்‌ பணியினையும்‌, 
திருச்சபைகளை ஸ்தாபிக்கும்‌ 
பணிகளையும்‌ தொடர்ந்து 
செய்துவருகின்றது. பீஹார்‌, 
ஜார்க்கண்ட்‌, உத்திரப்பிரதேசம்‌, 
மத்தியப்பிரதேசம்‌ மற்றும்‌ 
மஹராஷ்டிரா மாநில மக்களுக்கு 
நற்செய்தியினை அறிவிப்பதுடன்‌, 
அண்டை நாடூகளில்‌ 
நடைபெறும்‌ ஊழியங்களையும்‌ 
ஊக்குவித்துவருகின்றது. 
ஆதிவாசி மக்களைச்‌ சந்திப்பது, 
குழந்தைத்‌ தொழிலாளர்கள்‌, 
ஆதரவற்ற குழந்தைகள்‌ மற்றும்‌ 
ஊனமுற்றோரை மறுவாழ்வு 
மையங்களில்‌ ஆதரிப்பது, 
மருத்துவ சேவை அளிப்பது, 
கல்வியினால்‌ வாழ்க்கைத்‌ 
தரத்தை உயர்த்துவது போன்ற 
ஊழியங்களால்‌ உன்னதரை 
உலகிற்கு அறிவித்துவரும்‌ 
ஓர்‌ மிஷனரி ஊழியம்‌. 


| நவம்பர்‌ 2015 


இன்பன்‌ 
மடல்‌ 


கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான ஜெபப்‌ பங்காளரே, 


மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும்‌ ஒரே இரத்தத்தினாலே 
தோன்றப்பண்ணி, பூமியின்‌ மீதெங்கும்‌ குடியிருக்கச்‌ செய்து, 
முன்‌ தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும்‌ அவர்கள்‌ குடியிருப்பின்‌ 
எல்லைகளையும்‌ குறிக்கின்ற ஆண்டவரின்‌ நாமத்தில்‌ வாழ்த்துக்கள்‌. 
(அப்‌. 17:26) 

தேவன்‌ நியமித்த எல்லைகள்‌ உண்டு, காலங்கள்‌ உண்டு, வேலைகள்‌ 
உண்டி, அதை உணர்ந்த எல்லா மனிதர்களும்‌ செயல்படத்‌ துமப்பவர்களே 
(பிர. 3:10-14). ஆனால்‌, இன்று அநேகர்‌ தங்களுக்கு தேவன்‌ 
குறித்திருக்கிறவைகளை சரியாக அறியவில்லை; எனவே, செயல்படவும்‌ 
தெரியவில்லை. வேறு சிலரோ “வழியில்‌ போகையில்‌ தனக்கடாத 
வழக்கில்‌ தலையிடுகிறவன்‌, நாயைக்‌ காதைப்‌ பிடித்திழுக்கிறவனைப்‌ 
போலிருந்து” கடி வாங்கிக்கொள்கின்றனர்‌. (நீதி. 26:17) 

நம்மை அழைத்த தேவன்‌, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்‌ நாம்‌ 
பொறுமையோடு ஓடி, இயேசுவையே நோக்கி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக 
ஓடி முடிக்கவே விரும்புகிறார்‌. (எபி. 12:1,2) 

அநேக நேரங்களில்‌ தேவன்‌ நமக்கு நியமிக்காத காரியங்களைச்‌ செய்ய 
நாம்‌ துணிவதனால்‌, விபரீதங்கள்‌ நம்‌ வாழ்க்கையில்‌ குறுக்கிட்டு நம்மை 
வருத்தப்பருத்த ஆரம்பிக்கிறது. இதனை இஸ்ரவேலரின்‌ வனாந்தர 
வாழ்க்கையில்‌ நாம்‌ காணமுடியும்‌. நான்கு காரியங்களை மாத்திரம்‌ 
இந்த மடலில்‌ காண்பித்துக்‌ கொடூக்க முயலுகின்றேன்‌. 

முதலாவது, இஸ்ரவேலரின்‌ கானான்‌ யாத்திரையில்‌, தேவன்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 2 நவம்பர்‌ 2015 


அவர்களை போஷிக்க வைத்திருந்தது மன்னாவே. அதனை 
சங்கீதக்காரன்‌ தூதரின்‌ அப்பம்‌, வானத்தின்‌ தானியம்‌ என்றெல்லாம்‌ 
வர்ணிக்கிறான்‌ (சங்‌. 78:23-25); அவர்களும்‌ அதனை தேனிட்ட 
பணியாரம்‌ போலிருக்கிறது என்றனர்‌ (யாத்‌. 16:31). மோசே, “இது 
கர்த்தர்‌ உங்களுக்குக்‌ கொடுத்த அப்பம்‌ என்றான்‌ (யாத்‌. 16:15). 
அதனை பல விதங்களில்‌ உபயோகித்தனர்‌ (எண்‌. 11:8). இது 
அவர்களைப்‌ புத்துணர்வோரு ஆரோக்கியமாய்‌ வனாந்தரத்தில்‌ நடப்பதற்கு 
போதுமான ஊட்டச்சத்தோரு இருந்தது. (நெகே. 9:20,21) 

ஆனால்‌ ... 

அவர்களோடே இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள்‌ மிகுந்த 
இச்சையுள்ளவர்களாகி அழுதனர்‌; எனவே, தேவ ஜனங்களும்‌ 
அழுதார்கள்‌. உலக சிநேகம்‌ மிக்கவரின்‌ இச்சையும்‌, வாட்டமும்‌, நாட்டமும்‌ 
தேவ ஜனங்களையும்‌ பிடித்துக்கொண்டது. 

“இப்போது, நம்முடைய உள்ளம்‌ வாடிப்போகிறது. இந்த மன்னாவைத்‌ 
தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும்‌ இல்லையே” 
என்று சொன்னார்கள்‌ (எண்‌. 11:60. இறைச்சியையும்‌ புசிக்கக்‌ 
கொடுப்பவர்‌ யார்‌? என்றனர்‌ (எண்‌. 11:4). மோசேயும்‌ எல்லாருக்கும்‌ 
எங்கிருந்து வரும்‌? என புலம்புகிறான்‌ (எண்‌. 11:13) சமுத்திரத்து 
மச்சங்களையெல்லாம்‌ அவர்களுக்காகச்‌ சேர்த்தாலும்‌ அவர்களுக்குப்‌ 
போதுமோ? என்றான்‌. (எண்‌. 11:22) 

இதனைக்‌ கண்ட தேவன்‌ அவர்களுக்கு திகட்டிப்‌ போகுமட்டூமாக, 
மூக்காலே புறப்பட்டு வரத்தக்கதாக இச்சித்ததைக்‌ கொடுத்தார்‌ 
(எண்‌. 11:20, சங்‌. 78:29) என்பது எத்தனை வருத்தத்துக்குரியது. 

தேவன்‌ நியமிக்காதவைகளை வாஞ்சிப்போரின்‌ நிலையும்‌ இதுவே. 
கேட்டதினால்‌ ஒருவேளை பெற்றுக்கொண்டாலும்‌, தேவ கோபத்தினையும்‌ 
கூடவே சம்பாதிக்கிறோம்‌ என்பதனை நினைவில்‌ கொள்வது நல்லது. 

அவர்கள்‌ இருதயம்‌ அவரிடத்தில்‌ நிலைவரப்படவில்லை. அவருடைய 
உடன்படிக்கையில்‌ அவர்கள்‌ உண்மையாயிருக்கவில்லை (சங்‌. 78:37) 
என்றே ஆண்டவர்‌ அவர்களைக்‌ குறித்து கூறுகிறார்‌. கிருபையினால்‌ 
இருதயம்‌ ஸ்திரப்படூகிறது நல்லது என்பதே வேதம்‌ தரும்‌ ஆலோசனை. 
(எபி. 13:9) 

வேதம்‌ கானர்பிக்காத அநேக அனுபவங்கள்‌ இன்று மேடைகளில்‌ 
அரியணை வீற்று, அநேக அஆவிக்குரியவர்கள்‌ என்று தன்னை 
அழைத்துக்கொள்பவர்களால்‌ அறிமுகப்படுத்தப்பட்டு, அனுபவமிக்க 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 3 | நவம்பர்‌ 2015 


அறைகூவல்‌ விடப்படும்‌ காட்சி இதுதானே! இதன்‌ விளைவு அநேகர்‌ 
மடியவே காரணமாகிவிடூமே! தேவன்‌ நியமிக்காத எந்த அனுபவமும்‌ 
நமக்கு வேண்டாம்‌ என்போம்‌. 

அவைகளில்‌ அநேகம்‌ உலகத்தின்‌ சரக்கு என்பதனையும்‌, பொய்யனின்‌ 
உபாயத்‌ தந்திரம்‌ என்பதனையும்‌, பகட்ரு வாழ்வுக்கு வழி உண்டாக்குவது 
என்பதனையும்‌ புரிந்துகொள்ள தேவன்‌ உதவுவாராக. அவைகள்‌ வெறும்‌ 
ஆவிக்குரிய காரியங்கள்‌ போல்‌ தோன்றுபவைகளே அல்லாமல்‌ 
ஆவிக்குரியவைகள்‌ அல்ல. 

இரண்டாவதாக, ஆண்டவர்‌ நமக்கு தெளிவான பாதையையும்‌ 
வைத்திருக்கிறார்‌. வழி நடத்திச்‌ செல்ல மேகஸ்தம்பமும்‌ 
அக்கினிஸ்தம்பமும்‌ உண்டு (சங்‌. 78:14). அதனைப்‌ பின்பற்றிச்‌ 
செல்வதே ஞானம்‌. மாறாக, கர்த்தர்‌ வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
இடத்துக்கு நாங்கள்‌ போவோம்‌ என்று சொல்லி மலையின்‌ உச்சியில்‌ 
ஏறத்‌ துணிந்தார்கள்‌. மோசே கத்துகிறான்‌, “நீங்கள்‌ இப்படிச்‌ செய்கிறது 
என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது” என்று தடூத்து நிறுத்த 
முயலுகிறான்‌. “நீங்கள்‌ உங்கள்‌ சத்துருக்களுக்கு முன்பாக முறிய 
அடிக்கப்படாதபடிக்கு ஏறிப்போகாதிருங்கள்‌, கர்த்தர்‌ உங்கள்‌ நடுவில்‌ 
இரார்‌, பட்டயத்தினால்‌ விழுவீர்கள்‌” என்ற அவனுடைய வார்த்தைகள்‌ 
தள்ளப்படுகிறது. “தேவன்‌ நம்மோரு இருக்கவேண்டுமே'” என்ற வாஞ்சை 
விட்டு அகலுகிறது. துணிச்சல்‌ கவ்விப்‌ பிடிக்கிறது. (எண்‌. 14:40-45) 

கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கர்த்தருடைய மனிதனோ 
கூட இல்லை; அதனால்‌ தோல்வி, பின்வாங்குதல்‌ ஏற்படுகிறது; என்னே 
பரிதாபம்‌. 

“நாங்கள்‌ பாவம்‌ செய்தோம்‌” (வச. 40) என்ற பாவ அறிக்கையில்தான்‌ 
தொடங்கிற்று பிரயாணம்‌. ஆனால்‌, தேவன்‌ இந்த பாதையை 
நியமிக்கவில்லையே என்ற அறிவு இல்லாமல்‌ துணிச்சல்‌ மேற்கொள்ள, 
கர்த்தரை விட்டுப்‌ பின்வாங்க (வச. 43) கொஞ்சமும்‌ பயமில்லாமல்‌ 
போய்விட்டது. 

8007 0018" (குறுக்கு வழி) தேவனுடைய இராஜ்யத்தில்‌ காணப்படாத 
ஒன்று. மனிதனுக்கு செவ்வையானதாகத்‌ தோன்றும்‌ வழிகளின்‌ முடிவு 
மரணமே (£வபாஒ5) என்பதனை மறக்கலாகாது. 

தேவன்‌ தர விரும்பாத வேலை வாய்ப்புகள்‌, படிப்புகள்‌, அனைத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளத்‌ துமக்கும்‌ ஒரு கூட்டம்‌, எப்படியாவது பெற்றுக்கொள்ளவேண்ரும்‌ 
என்று செலவழிக்கும்‌ பணத்திற்கும்‌, முயற்சிக்கும்‌ கணக்கில்லை அல்லவா! 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 4 நவம்பர்‌ 2015 


“முயற்சி உடையார்‌ இகழ்ச்சி அடையார்‌” என்று தவறாக இந்த 
பழமொழியை உபயோகித்துக்‌ கெட்டுப்‌ போனவர்கள்தான்‌ எத்தனை 
பேர்‌! 

மூன்றாவதாக, தேவன்‌ தராத பட்டங்களையும்‌, பதவிகளையும்‌, 
பொறுப்புகளையும்‌ நாடத்துமப்போருக்கு ஒர்‌ எச்சரிக்கை செய்தி. எண்‌. 
12-ம்‌ அதிகாரத்திலும்‌ மற்றும்‌ 16-ம்‌ அதிகாரத்திலும்‌ காணப்படுகிறது. 
மிரியாம்‌, ஆரோனை தேவன்‌ தீர்க்கதரிசிகளாகத்தான்‌ ஏற்படுத்தினார்‌. 
ஆனால்‌, அவர்களோ மோசேயின்‌ ஸ்தானத்தை விரும்பினார்கள்‌ 
(எண்‌. 12:2); அது அவர்களுக்கு ஆபத்தாய்‌ முடிந்தது அல்லவோ. 
(எண்‌. 12:12) 

கோராகுக்கும்‌ அவனுடையவர்களுக்கும்‌ ஆண்டவர்‌ தம்முடைய 
வாசஸ்தலத்தின்‌ பணிவிடைகளைச்‌ செய்யவும்‌, சபையாரின்‌ முன்‌ நின்று 
அவர்கள்‌ செய்யவேண்டிய வேலைகளைச்‌ செய்யவும்‌, தம்மண்டையில்‌ 
சேரப்பண்ண, அவர்களைப்‌ பிரித்தெடுத்து உபயோகித்தார்‌ 
(எண்‌. 16:9,10). ஆனால்‌, அவர்கள்‌ ஆசாரிய பட்டத்தையும்‌ தேடினார்கள்‌. 

அந்த ஆசையும்‌ விருப்பமும்‌ தேவன்‌ நியமிக்காத கூட்டத்தாரையும்‌ 
சேர்த்துக்கொள்ளச்‌ செய்து, முரட்டாட்டம்‌ செய்யவும்‌, முறுமுறுக்கவும்‌ 
தூண்டிவிட்டது (எண்‌. 16:1-3); கீழ்ப்படியவும்‌ மறுக்கச்‌ செய்தது. 
(எண்‌. 16:12-14) 

முடிவு பூமியின்‌ ஆழங்களுக்குள்‌ அவர்களையும்‌, குடும்பத்தாரையும்‌ 
இறங்கப்பண்ணிற்று. கூடச்‌ சேர்ந்தவர்களும்‌ பட்சிக்கப்பட்டுப்‌ 
போனார்கள்‌. 

“தங்கள்‌ ஆத்துமாக்களுக்கே கேருண்டாக்கின பாவிகள்‌” என்றே 
தேவன்‌ அவர்களுக்கு முத்திரை இடுகிறார்‌” (எண்‌. 16:38). ஜனங்கள்‌ 
அவர்களை “கர்த்தரின்‌ ஜனம்‌” என்கின்றனர்‌ (எண்‌. 16:41); ஆனால்‌, 
தேவ பார்வையில்‌ அவர்கள்‌ பாவிகள்‌. ஜாக்கிரதையாய்‌ இருப்போம்‌. 
தேவன்‌ நம்மை எப்படிப்‌ பார்க்கிறார்‌ என்பதே முக்கியம்‌. 

தேவன்‌ நியமிக்காத உறவுகள்‌ என்பதனைக்‌ குறிக்கிற நான்காவது 
காரியத்தினை எண்ணாகமம்‌ 22 -ல்‌ இருந்து 25 அதிகாரம்‌ வரை 
நடக்கும்‌ சம்பவங்கள்‌ நமக்குத்‌ தெரிவிக்கிறது. 

ஏதோமின்‌ அதிபதி தேவ ஜனத்திற்கு தண்ணீரை விலைக்குத்‌ தரவோ, 
அவர்கள்‌ எல்லை வழியாகக்‌ கடந்து போகவோ இடம்‌ தரவில்லை (எண்‌. 
20:14-21). இதைப்‌ போலவே சீகோனும்‌ (சமாரியரின்‌ ராஜா) செய்து 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 5 | நவம்பர்‌ 2015 


தோற்றோடிப்போனார்கள்‌ (எண்‌. 21:21-25). பாசானின்‌ இராஜாவாகிய 
ஓக்‌ என்பவனும்‌ இந்த வழியையே மேற்கொண்டு தோல்வியைக்‌ 
கண்டான்‌. இந்த செய்திகள்‌ கானான்‌ தேசத்தாரை மாத்திரமல்லாமல்‌ 
(யோசுவா 2:10,11) மோவாபியரையும்‌ கலங்கப்பண்ணிற்று. 

ஆனால்‌, ஆண்டவரோ, “நீ மோவாபை வருத்தப்படுத்தவேண்டாம்‌; 
அவர்களோடே போர்‌ செய்யாமலும்‌ இரு; அவர்கள்‌ தேசத்தில்‌ உனக்கு 
ஒன்றும்‌ சுதந்தரமாகக்‌ கொடேன்‌; அது லோத்தின்‌ புத்திரருக்கு 
நான்‌ கொடுத்த சுதந்திரம்‌” எனக்‌ கூறி இஸ்ரவேலுக்கு எச்சரிப்புக்‌ 
கொடுத்திருந்தார்‌. (உபா. 2:9) 

இதனை மோவாபின்‌ அதிபதி பாலாக்‌ அறியவோ, புரிந்துகொள்ளவோ 
இல்லை; மாறாக, பயத்தின்‌ நிமித்தம்‌ பீேலேயாமை கூலி பொருத்தி சபிக்க 
அழைக்கிறான்‌. தேவன்‌ அவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார்‌ 
என்பதனை அறிந்த பிலேயாம்‌, பணத்திற்காக, கனத்திற்காக ஒரு தந்திரம்‌ 
செய்து தந்திரமான ஒரு யோசனையை பாலாக்கிற்குத்‌ தெரிவிக்கிறான்‌ 
(வெளி 2:14). அதன்‌ விளைவாக தேவ ஜனம்‌ புதிய, தேவன்‌ வெறுக்கிற 
உறவுக்குள்‌ வருகிறது. இதை விளக்குவதுதான்‌ எண்ணாகமம்‌ 25-ம்‌ 
அதிகாரம்‌. 

தேவன்‌ நியமிக்காத உறவு அவர்களை வேசித்தனத்திற்குள்‌ வழிநடத்துவது 
மாத்திரமல்லாமல்‌, கானானை மறக்கச்‌ செய்து, தாங்கள்‌ மோவாபைக்‌ 
கடந்து செல்லவேண்டியவர்கள்‌ என்பதனை எடுத்துப்போட்டு, தங்கச்‌ 
செய்யும்‌ இடமாக மாற்ற வைத்துவிட்டது. 

இதுதானே இன்றும்‌ நடக்கிறது. தவறான உறவுகள்‌ நம்மை தடம்‌ புரளச்‌ 
செய்கிறது, தரிசனம்‌ இழக்கச்‌ செய்கிறது, தம்மைத்‌ தந்தவரை மறுதலிக்கச்‌ 
செய்கிறது. 

எழும்பட்டும்‌ பினகாசுகள்‌. வீறுகொண்ட ஒரு சேனை பக்தி 
வைராக்கியம்‌ கொள்ளட்டும்‌. 

போய்‌ தேசங்களை சுதந்தரிக்கவேண்மய சபை உல்லாசத்தில்‌ தங்கிப்‌ 
போனது, உலகத்தில்‌ மூழ்கிப்போனது, உறவில்‌ அதுவும்‌ தேவன்‌ நியமிக்காத 
உறவில்‌ தழைத்துப்‌ பூரித்துப்‌ போனது, உதாசீனம்‌ பற்றிக்கொண்டது, 
உயர்வான சிந்தனை முடங்கிப்‌ போனது. 

தேவன்‌ நியமிக்காத அந்நிய போதனையாம்‌ போஜனம்‌ 
(எபி. 13:9), அவர்‌ நமக்கென்று வைத்திராத பாதை, அவர்‌ தராத 
பட்டமும்‌ பதவியும்‌, அவரால்‌ அங்கீகரிக்கப்படாத உறவுகளும்‌ நம்மைப்‌ 
பாழாக்கினது போதும்‌, சத்துவத்தினை உரிந்துக்‌ குடித்தது போதும்‌; மங்கி 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 6 நவம்பர்‌ 2015 


எரியச்‌ செய்யும்‌ இவைகளை உடைத்தெறியும்‌ நேரம்‌ இது. 

எனக்கும்‌ உங்களுக்கும்‌ அவர்‌ நியமித்த பாதையில்‌ முன்‌ 
செல்லுவோம்‌. இயேசுவை கண்ட நாம்‌, அவரில்‌ கண்‌ பதித்து, 
அவமானங்களை சகித்த அவரின்‌ சிந்தைதனைக்‌ கொண்டோராய்‌ 
நமக்கு முன்‌ வைக்கப்பட்ட சந்தோஷத்தின்‌ பொருட்டு ஆனந்தம்‌ 
கொள்வோம்‌. 

அலசி ஆராய்ந்து நம்மை சீர்படுத்தும்‌ நேரம்‌ இது. 
கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மைத்‌ தமது நித்திய மகிமைக்கு 
அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும்‌ பொருந்திய தேவன்தாமே 
கொஞ்ச காலம்‌ பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, 
பலப்படுத்தி, நிலைநிறுத்துவாராக. (1பேதுரு 5:10) 

அதிர்ச்சி செய்யும்‌ செய்தி :- 

சமீபத்தில்‌ வாஷிங்டனை மையமாகக்‌ கொண்டு செயல்படும்‌ PEW 
ரிசர்ச்‌ சென்டர்‌ 2050-ம்‌ ஆண்டில்‌ உலகில்‌ மதக்‌ கொள்கையைப்‌ 
பின்பற்றுவோரின்‌ எண்ணிக்கையைக்‌ கணக்கீட்டின்‌ மூலம்‌ பெரிதாக்கி 
(060160) வெளியிட்டது. அதன்‌ அடிப்படையில்‌ 2010 -ல்‌ இருந்து 2050 
-க்குள்‌ 1பில்லியனுக்கு மேல்‌ (100 கோடி பேர்‌) கிறிஸ்தவத்தை 
விட்டுவிடுவர்‌ என்றும்‌, 40 மில்லியன்‌ (4 கோடி) பிறப்பின்‌ மூலமும்‌ 
தழுவுதல்‌ மூலமும்‌ இணைவார்கள்‌ என்றும்‌ தெரிவித்துள்ளது. 

இந்த கண்டுபிடிப்பில்‌, 6 கோடி பேர்‌ பிறப்பின்‌ மூலமும்‌ தழுவுதல்‌ 
மூலமும்‌ இந்த 40 ஆண்டில்‌ இஸ்லாமில்‌ அதிகமாவார்கள்‌ என்றும்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 

இந்த 40 ஆண்டில்‌ (2010 - 2050) விசுவாசத்தினை விட்டூ விடும்‌ 
பொல்லாப்பு சபைக்கு ஏற்படுவதனை சபை தடுக்கவும்‌ வேண்டும்‌. 
புதிதாக பிறக்கப்போகும்‌ 50 கோடி மக்களுக்கு ஆண்டவரை 
அறிவிக்கவும்‌ வேண்டும்‌. இதனை குறித்து சரியாக அறிவும்‌ நமக்கு 
இல்லை, வேகமும்‌ இல்லை. 

பெரிதான ஒரு எழுப்புதல்‌ வெடித்துக்‌ கிளம்பி அனைவரையும்‌ திறன்‌ 
கொண்டவர்களாய்‌ மாற்றி, சுவிசேஷச்‌ செய்திதனை சுமக்கிறவர்களாக அது 
மாற்றவேண்டும்‌. தனை வாஞ்சித்து, ஏக்கத்தோரு, பெருமூச்சோரு ஜெபிக்கிற 
மக்கள்‌ எங்கே? செயல்பருகிறவர்கள்‌ எங்கே? எக்காளம்‌ ஊதுவோர்‌ எங்கே? 
யுத்தத்திற்குப்‌ பயிற்சிப்போர்‌ எங்கே? தேவன்‌ ஏங்குகிறார்‌. எதிர்பார்க்கிறார்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 7 | நவம்பர்‌ 2015 


நம்மீது அவர்‌ பார்வை விழும்‌ வண்ணம்‌ நம்‌ முழங்கால்கள்‌ 
மடங்கட்டும்‌, செயல்‌ திட்டங்கள்‌ பிறக்கட்டும்‌, துடிப்பவர்கள்‌ 
தூக்கம்‌ துறக்கட்டும்‌, கர்த்தரின்‌ கதவு தட்டப்படட்டும்‌, பின்மாரி பெய்ய 
ஆவன செய்வோம்‌ (சக. 10:1). வார்த்தையில்‌ அல்ல செயலில்‌ 
செய்துகாட்டுவோம்‌. 


நியமித்த பாதையில்‌ நித்தமும்‌ ஓருவோம்‌ 
நிலையில்லலா உலகில்‌ வாழும்‌ யாவரும்‌ 
வானம்‌ திறந்தார்‌ மன்னா பொழிந்தார்‌ 
வாஞ்சித்தார்‌ தேவ ஜனம்‌ கர்த்தர்‌ தராததனை 
வாதையும்‌ வேதனையும்‌ வந்தது வாழ்வினில்‌ 
வாமட்ட மனமும்‌ திரும்பட்டும்‌ 


வழிகாட்டிச சென்றார்‌ மன்னவர்‌ முன்னே 
வழிதப்பிச்‌ சென்றார்‌ தேவ ஜனம்‌ இன்றே 
வழிமறித்து நின்றார்‌ பகைசூர்‌ குன்றில்‌ 
வலிமை மிக்க சேனையாம்‌ அவர்கூட நின்றால்‌ 


பட்டங்கள்‌ தேழுனர்‌ பதவியும்‌ நாமனர்‌ 

பணிபுரிய தருணம்‌ என்பதனை மறந்தனர்‌ 
பண்பாடும்‌ பறிபோயிற்று பதற்றமும்‌ வந்தது 
பரன்‌ தரும்‌ கிருபையே போதும்‌ என்போம்‌ 


உறவுகள்‌ எல்லாம்‌ புதிதாகி புவிபோற்றட்ரும்‌ 
உள்ளங்களில்‌ புது ஆவி பெற்று முன்னேறுவோம்‌ 
உலர்ந்து போன எலும்புகள்‌ இணையட்ரும்‌ 
உன்னத தேவனின்‌ புகழ்மட்ரும்‌ பாடட்டும்‌ 


அன்பரின்‌ அறுவடைப்‌ பணியில்‌ 
அன்பு சகோ. 0. அகஸ்மன்‌ ஜெபக்குமார்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ | 8 நவம்பர்‌ 2015 


அன்றியும்‌, எந்த ஆசாரியனும்‌ நாடோறும்‌ ஆராதனை 
செய்கிறவனாயும்‌, பாவங்களை ஒருக்காலும்‌ 
நிவிர்த்திசெய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகந்தரம்‌ 
செலுத்திவருகிறவனாயும்‌ நிற்பான்‌. இவரோ, பாவங்களுக்காக 
ஒரே பலியைச்‌ செலுத்தி, என்றென்றைக்கும்‌ தேவனுடைய 
வலதுபாரிசத்தில்‌ உட்கார்ந்து, இனித்‌ தம்முடைய சத்துருக்களைத்‌ 
தமது பாதபடியாக்கிப்போரும்வரைக்கும்‌ காத்துக்கொண்மருக்கிறார்‌. 
(எபி 10:11-13) 


ஆண்டவரைப்‌ பற்றிய அறிவு நம்மில்‌ 
அதிகரித்துக்கொண்டேயிருப்பதாலும்‌, அவரது இதய விருப்பத்தைக்‌ 
குறித்த தெளிவான உணர்வு நம்மிடத்தில்‌ உண்டாயிருப்பதாலும்‌ 
அவர்‌ சித்தத்தைச்‌ சிறப்பாக நம்மால்‌ இப்புவிதனில்‌ செய்து முடிக்க 
முடியும்‌. ஆண்டவரைப்‌ பற்றிய அறிவு அவர்‌ விரும்பும்‌ திசையிலேயே 
நம்மை பயணிக்கச்‌ செய்யப்‌ போதுமானது. ஆண்டவரை, எதிர்பார்த்து 
காத்துக்கொண்மருப்பவராக இந்த வசனம்‌ நமக்கு வெளிப்படுத்துகின்றது. 
பிதாவின்‌ சித்தப்படி ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார்‌, 
நமக்காக தன்னை பலியாக ஈந்தார்‌, மரணத்தின்‌ மேலும்‌ சாத்தானின்‌ 
மேலும்‌ வெற்றி சிறந்தார்‌. தனக்கென பிதா நியமித்திருந்த அனைத்தையும்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 9 | நவம்பர்‌ 2015 


செய்து முடித்தவராக, “முடிந்தது” என்று வெற்றி முழக்கமிட்டார்‌. 
பரிசுத்தமான இயேசு பாவிகளான நம்மை மீட்பதற்காக அனைத்தையும்‌ 
செலுத்தி முடித்திருக்கிறார்‌; இனி எந்த ஒரு ஆசாரியனாலும்‌ வேறு ஒரு 
பலி நம்முடைய பாவங்களுக்காக செலுத்தப்படவேண்டிய அவசியம்‌ 
இல்லை. பழைய ஏற்பாட்டுக்‌ காலத்தில்‌ ஆசாரியன்‌ தன்னுடைய 
பாவங்களுக்காகவும்‌, ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ பலியினைச்‌ செலுத்திவந்தான்‌. எனினும்‌, அந்த பலி 
பூரணமானதாயிராததினால்‌, மீண்டும்‌ மீண்டும்‌ ஆசாரியன்‌ அதனைச்‌ 
செலுத்தவேண்டியதிருந்தது. மீண்டும்‌ மீண்டும்‌ செலுத்தப்படும்‌ 
பலிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்‌ வண்ணமாக, எந்த குறையும்‌, 
எந்த ஒரு மாசும்‌ இல்லாத இயேசு ஒரே தரம்‌ நமக்காக பலியானார்‌. 
மாசற்ற இயேசு நமக்காக பலியானதினாலே, வேறொரு பலிக்கு 
இனி அவசியமில்லை. நமக்காக இயேசு பலியாகி, உயிர்த்தெழுந்து, 
பிதாவின்‌ வலதுபரிசத்தில்‌ எல்லாவற்றையும்‌ செய்து முடித்தவராக 
அமர்ந்திருக்கிறார்‌. என்ன நோக்கத்திற்காக இயேசுவை பிதா இந்த 
பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அவர்‌ பூரணமாக 
நிறைவேற்றி முடித்திருந்தார்‌. பிதாவின்‌ சித்தத்தையும்‌, திட்டத்தையும்‌ 
செய்து முடித்தவரான இயேசு, இப்பொழுதோ, தம்முடைய சத்துருக்களைத்‌ 
தமது பாதபடியாக்கிப்போரும்வரைக்கும்‌ காத்துக்கொண்மருக்கிறார்‌. 
சாத்தானின்‌ தலையை நசுக்கிவிட்ட இயேசு, எதற்காக, யாருக்காக 
காத்துக்கொண்டிருக்கிறார்‌? என்பதை நாம்‌ அறிந்துகொண்டால்‌, 
அவருக்காக விரைந்து செயல்பட நாம்‌ உந்தப்படுவோம்‌. 


ஆக்ரா பட்டணத்தில்‌ ஒரு வீட்டிலிருந்த பெண்‌ மர்மமான முறையில்‌ 
கொலை செய்யப்பட்டுக்‌ கிடந்தாள்‌. கொலையாளியைக்‌ கண்டுபிடிக்க 
காவல்‌ துறையினர்‌ வலைவீசி தேடிக்கொண்டிருந்தனர்‌; எத்தனையோ 
முயற்சிகளைச்‌ செய்தபோதிலும்‌, கொலையாளியைப்‌ பற்றிய 
எந்த ஒரு தகவலும்‌ காவலர்களுக்குக்‌ கிடைக்கவில்லை. அந்த 
பெண்ணின்‌ கணவனிடத்திலும்‌ விசாரணை நடத்தப்பட்டது. கொலை 
செய்யப்பட்டிருந்த பெண்‌ அணிந்திருந்த நகைகள்‌ மற்றும்‌ வீட்டின்‌ 
பொருட்களும்‌ கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. திருடன்‌ யாராவது 
வீட்டினுள்‌ நுழைந்து கொலை செய்துவிட்டு திருடியிருப்பானோ? 
என்று சந்தேகப்பட்டனர்‌ காவலர்கள்‌. வீட்டின்‌ கதவோ, பூட்டோ 
உடைக்கப்படவில்லை, எனவே இது எப்படி சாத்தியமாயிற்று என்று 
யோசிக்கத்‌ தொடங்கினர்‌. கொலை நடந்த பின்னர்‌, உறவினர்களும்‌ 
அந்த வீட்டிற்கு வந்து சென்றுகொண்டிருந்தனர்‌; எனினும்‌, யாருக்கும்‌ 
எந்த ஒரு தடயமும்‌ கிடைக்கவில்லை. ஆனால்‌, அந்த வீட்டிலிருந்த 
கிளி “விசு, விசு” என்று சத்தமிடுவதை காவலர்‌ ஒருவர்‌ கவனித்தார்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 10 நவம்பர்‌ 2015 


மூன்று முறை கிளி அப்படிச்‌ சத்தமிடுவதைக்‌ கவனித்த காவலர்கள்‌, 
விசு என்பவர்‌ யார்‌? என்று கேட்டறிந்து, அந்த நபரை தனியாக 
அழைத்துச்‌ சென்று விசாரித்தபோது, அந்தக்‌ கொலையை தான்தான்‌ 
செய்தேன்‌ என்று விசு ஒப்புக்கொண்டார்‌. பொருட்கள்‌, நகைகள்‌ 
மேலுள்ள ஆசையினால்‌ கணவரது அண்ணன்‌ மகனே அந்த 
கொலையைச்‌ செய்திருப்பது உறுதியானது. வழக்கமாக அவன்‌ 
அந்த வீட்டிற்கு வந்து செல்பவனானதால்‌, பக்கத்து வீட்டாரும்‌ 
அவன்‌ மீது சந்தேகம்‌ கொள்ளவில்லை. பெண்ணைக்‌ கொலை 
செய்தபோது, வீட்டிலுள்ள நாய்‌ குரைத்துக்கொண்டிருந்ததால்‌, அந்த 
நாயையும்‌ அவன்‌ கொன்றிருந்தான்‌; ஆனால்‌, கிளியோ அமைதியாகப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தது. காவலர்கள்‌ வந்தபோதெல்லாம்‌, “விசு, விசு” 
என்று எரிச்சலுடன்‌ அது சத்தமிட்டுக்கொண்டிருந்தது. காவலர்கள்‌ 
வந்தபோது, சாதாரணமாகச்‌ சத்தமிடுவதைக்‌ காட்டிலும்‌ வித்தியாசமாக 
சத்தமிட்டதாலேயே காவலர்களுக்கு சந்தகேம்‌ எழுந்தது, 
கொலையாளி பிடிக்கப்பட்டான்‌. கொலையாளியைக்‌ காட்டிக்கொடுக்க 
கிளி காத்துக்கொண்டிருந்தது. மனிதன்‌ தன்னுடைய பாவங்களை 
மறைக்க நாடகமாட முடியும்‌, தன்னுடைய பாவங்களை மறைக்க 
என்ன என்னவெல்லாம்‌ செய்ய முடியுமோ அவை அத்தனையும்‌ 
செய்யலாம்‌; என்றாலும்‌, ஒரு நாள்‌ பாவத்திற்கான தண்டனையைப்‌ 
பெறுவது உறுதி, மனந்திரும்பாத பட்சத்தில்‌ பாவத்திற்கான தண்டனை 
மனிதனுக்குக்‌ காத்திருக்கிறது. 

ஆனால்‌, இயேசு எதிர்பார்த்துக்‌ காத்துக்கொண்டிருப்பது 
குற்றவாளிகளைக்‌ காட்டிக்கொடுக்கவேண்டும்‌ என்பதற்காக அல்ல, 
அவருக்காக நாம்‌ விரைந்து செயல்பட்டு சந்துருவின்‌ ஆதிக்கத்திற்குள்‌ 
இருப்போரை விருவிக்கவேண்டும்‌ என்பதற்காகவே. அவர்‌ தன்னுடைய 
வேலையை செய்து முடித்துவிட்டார்‌; எனினும்‌, தோல்வியடைந்த 
சாத்தான்‌ இன்னும்‌ அநேகரை பூமியில்‌ வஞ்சித்துக்கொண்டிருக்கிறானே. 
இயேசு வெற்றியடைந்துவிட்டார்‌, சத்துரு தோல்வியடைந்துவிட்டான்‌ 
என்ற இந்தச்‌ செய்தியை உலகத்தாருக்கு நாம்‌ அறிவிக்கவேண்டும்‌ என்று 
இயேசு காத்துக்கொண்மிருக்கிறார்‌. தேவனை நாம்‌ அதிகமாக அறிய 
அறிய நமது பொறுப்புணர்வும்‌ பெருகத்தொடங்குகின்றது என்பதை 
மறந்துவிடவேண்டாம்‌. இயேசுவின்‌ வெற்றியை நாம்‌ இந்த உலகத்திற்கு 
அறிவிக்கவேண்டும்‌ என்று அவர்‌ இன்றும்‌ காத்துக்கொண்டேயிருக்கிறார்‌. 
அவருடைய பணி நிறைவுற்றிருந்தபோதிலும்‌, நம்முடைய பணி 
முழுமையடைவேண்டும்‌ என்றும்‌, அவரது வெற்றியின்‌ சுவிசேஷம்‌ முழு 
உலகத்தாருக்கும்‌ நற்செய்தியாக அறிவிக்கப்படவேண்டும்‌ என்றும்‌ 
இயேசு காத்துக்கொண்டிருக்கிறார்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 11 | நவம்பர்‌ 2015 


இது உங்கள்‌ நேரம்‌ 


« 


ஜெம்ஸ்‌ திருச்சபையிலுள்ள பட்டதாரி 
வாலிபர்களுக்கான ஒருநாள்‌ சிறப்புக்‌ கூடுகை 
ஜெம்ஸ்‌ மத்திய மற்றும்‌ தெற்கு மண்டலங்களில்‌ 
நடைபெற்றது. “இது உங்கள்‌ நேரம்‌” என்ற 
கருப்பொருளினை மையமாகக்‌ கொண்டு, 
GEMS ௦௦8 (Degree & Diploma holders 
Obeyed for Spiritual Transformation) ஊழியக்‌ 
குழுவினரால்‌ நடத்தப்பட்ட  இக்கூட௫ூகையில்‌ 
பட்டதாரி வாலிபர்கள்‌ உற்சாகமாக பங்கேற்றனர்‌. 
மத்திய மண்டலத்தின்‌ பவுலியா பணித்தளத்தில்‌ 
செப்டம்பர்‌ 5 அன்று நடத்தப்பட்ட கூடுகையில்‌ 
10 பட்டதாரி வாலிபர்கள்‌ கலந்துகொண்டனர்‌. 
ஜெம்ஸ்‌ ஊழியர்‌ சகோ. எனார்சிங்‌ 
பாடல்களைப்‌ பாடி ஆராதனையினை நடத்த, 
சகோ. விக்டர்‌ ஆல்பிரட்‌ கூடுகையின்‌ 
நோக்கத்தினை எடுத்துச்‌ சொன்னார்‌. மத்திய 
மண்டல இயக்குநர்‌ சகோ. எமர்சன்‌ கர்த்தருடைய 
செய்தியைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. வாழும்‌ 
இடங்களிலும்‌, பணி செய்யும்‌ இடங்களிலும்‌ 
கர்த்தருக்குச்‌ சாட்சியாக பிரகாசிக்கவும்‌, 
ஆண்டுக்கு ஒருவரையாவது கிறிஸ்துவுக்குள்‌ 
நடத்தவும்‌ உற்சாகப்படுத்தப்பட்டனர்‌. 

ஜார்க்கண்ட்‌ மாநிலத்தின்‌ ராம்கட்‌ 
மாவட்டத்திலுள்ள போச்ரா பணித்தளத்தில்‌ 
ஜெம்ஸ்‌ ஆலயத்தில்‌ செப்டம்பர்‌ 12 அன்று 
நடைபெற்ற கூடுகையில்‌ ஜெம்ஸ்‌ தெற்கு மண்டல அனைத்து 
திருச்சபைகளிலிருந்தும்‌ வருகை தந்திருந்த 47 பட்டதாரி வாலிபர்கள்‌ 
கலந்துகொண்டனர்‌. திருச்சபை போதகர்‌ சகோ. சார்லஸ்‌ தேவகுமார்‌ 
கூடுகையினை ஜெபித்து தொடங்கிவைத்தார்‌. பாடல்கள்‌ மற்றும்‌ 
ஆராதனை வேளையினைத்‌ தொடர்ந்து, ஜெம்ஸ்‌ தெற்கு மண்டல 
இயக்குநர்‌ சகோ. வின்சென்ட்‌ ஜெயராஜ்‌ கர்த்தருடைய செய்தியை 
பகிர்ந்துகொண்டார்‌. பங்கேற்றோர்க்கு உணவு வழங்கப்பட்டது. கூடுகையில்‌ 
பங்கேற்றோரில்‌ பலர்‌ ஊழியம்‌ செய்ய தங்களை ஓப்புக்கொடுத்தனர்‌. 
இப்பட்டதாரி வாலிபர்கள்‌ தொடர்ந்து கர்த்தருக்குள்‌ நிலைத்திருந்து, 
தங்களைக்‌ காத்துக்கொண்டு, பிறரையும்‌ ஆதாயப்படுத்தவும்‌, பட்டதாரி 
வாலிபர்களை பரமனண்டை சேர்க்கும்‌ இப்பணியின்‌ பலன்‌ பெருகவும்‌ 
ஜெபிப்போம்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 12 நவம்பர்‌ 2015 


| மலம வன்‌ ன்னர்‌ இ 


கிறிஸ்துவிலும்‌, வேதத்தின்‌ சத்தியத்திலும்‌ முதல்‌ தலைமுறை 
விசுவாசிகளை பெலனடையச்‌ செய்யவும்‌, கிறிஸ்துவை அறியாத பிற 
ஆத்துமாக்களையும்‌ கிறிஸ்துவுக்குள்‌ நடத்தும்‌ பாரமுடைய சீஷர்களாக 
அவர்களது ஆவிக்குரிய வாழ்க்கையினை வடிவமைக்கவும்‌, 2003 -ம்‌ 
ஆண்டு மஹராஷ்டிராவில்‌ பணித்தளத்தில்‌ சீஷத்துவப்‌ பயிற்சி 
மையத்தினைத்‌ (Discipleship Training Center - DTC) தொடங்கினோம்‌. 
அப்பயிற்சி மையத்தில்‌ சீஷத்துவ பயிற்சியினை சிறப்பாக நிறைவு 
செய்தவர்களில்‌ பலர்‌ இன்று ஜெம்ஸ்‌ பணித்தளங்களில்‌ ஊழியப்‌ 
பயிற்சியினைப்‌ பெற்று முழுநேரப்‌ பணியாளர்களாகவும்‌, சபைகளில்‌ 
தலைவர்களாகவும்‌ தங்கள்‌ ஊழியத்தை நிறைவேற்றிவருகின்றனர்‌. 
ஆத்துமாக்களின்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணமான இப்பயிற்சி மையமும்‌ 
வளர்ச்சியடைந்து, இன்றோ, வேதாகமக்‌ கல்லூரியாக மாற்றப்பட்டு, 
Regents Theological College, U.K உடன்‌ இணைந்து ஜெம்ஸ்‌ மற்றும்‌ பிற 
ஸ்தாபன மிஷனரிகளுக்கும்‌, ஊழியர்களுக்கும்‌ தொடர்ந்து வேதாகமப்‌ 
பயிற்சியளித்துவருகின்றது. 


2015 - ம்‌ ஆண்டின்‌ முதற்கட்ட பயிற்சி ஜனவரி மாதத்திலும்‌, இரண்டாம்‌ 
கட்ட பயிற்சி ஜுலை மற்றும்‌ ஆகஸ்ட்‌ மாதங்களிலும்‌, மூன்றாம்‌ கட்டப்‌ 
பயிற்சி ஆகஸ்ட்‌ மற்றும்‌ செப்டம்பர்‌ மாதங்களிலும்‌ நடைபெற்றன. ஜெம்ஸ்‌ 
மஹராஸ்டிராவில்‌ பணிபுரியும்‌ 66 ஊழியர்களுடன்‌ பிற ஸ்தாபனங்களைச்‌ 
சேர்ந்த ஊழியர்களும்‌ இப்பயிற்சியில்‌ பயனடைந்தனர்‌. தலைவர்களின்‌ 
தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கடுத்த போதனைகள்‌ 
மற்றும்‌ போதகர்களிடையே காணப்படவேண்டிய உயர்ந்த சிந்தைகளைக்‌ 
குறித்து Pr. Pete Read and Pr. Steve Ball ஆகியோர்‌ கற்றுக்கொடுத்தனர்‌. 


க 


வேதாகமக்‌ கல்லூர்‌ மாணவர்களுடன்‌. 2 ியரஃ௮ 


மி 
3] 


ட 


களுடன்‌ 


முகில்‌ 


Wo ௬ ன்‌ இ 
க்‌. கூட்டங்கள்‌ 


ச 
"| 
பூ 
௩ 


செலல்பரு இன்று 


கன்வென்ஷன்‌ மற்றும்‌ படைமுயற்சிக்‌ கூட்டங்கள்‌ 
பசந்த்பூர்‌ 


அறியாதோருக்கு அறிவிக்கப்படவேண்டும்‌, அறிந்தவர்கள்‌ கிறிஸ்துவில்‌ 
ஸ்திரப்படவேண்டும்‌ என்பதே எம்‌ பணி. பீஹாரின்‌ பசந்த்பூர்‌ பணித்தளத்தில்‌ 
விசுவாசிகளைப்‌ பெலப்படுத்தும்‌ வண்ணமாக கன்வென்ஷன்‌ கூட்டங்களும்‌, 
இயேசுவை அறிந்திராத மக்களுக்கு அறிவிக்கும்‌ நோக்கத்துடன்‌ 
படைமுயற்சிக்‌ கூட்டங்களும்‌ நடத்தப்பட்டன. செப்டம்பர்‌ 6,7,8 ஆகிய மூன்று 
தினங்கள்‌ நடைபெற்ற கன்வென்ஷன்‌ கூட்டங்களில்‌, சுமார்‌ 250 திருச்சபை 
மக்கள்‌ ஆவலுடன்‌ பங்கேற்று கர்த்தரை ஆராதித்ததுடன்‌ வசனத்தையும்‌ 
ஆர்முடன்‌ கேட்டனர்‌. “பரிசுத்தத்தின்‌ மேல்‌ பரிசுத்தம்‌" என்ற கருப்பொருளினை 
மையமாகக்‌ கொண்டு செய்திகள்‌ வழங்கப்பட்டன. ஜெம்ஸ்‌ ஊழியர்கள்‌ 
சகோ. R.௪. தீமோத்தி மற்றும்‌ சகோ. ஐசக்‌ டேனியல்‌ ஆகியோர்‌ 
கர்த்தருடைய செய்தியைப்‌ பிரசங்கித்தனர்‌. “தேவன்‌ நம்மை அசுத்தத்திற்கல்ல 
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்‌” (1தெச 4:7) என்று அறைகூவல்‌ 
விடுக்கப்பட்ட செய்தி, பரிசுத்தத்தின்‌ அவசியத்தியத்தை ஜனங்களுக்கு 
உணர்த்தியது. கன்வென்ஷன்‌ கூட்டங்களின்‌ கடைசி நாளன்று 10 பேர்‌ 
கிறிஸ்துவை தங்கள்‌ வாழ்க்கையின்‌ சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டு 
ஞானஸ்நானம்‌ பெற்றனர்‌. 


மேலும்‌, செப்டம்பர்‌ 10,11,12 ஆகிய நாட்களில்‌ பசந்த்பூர்‌ திறந்தவெளி 
மைதானத்தில்‌ நடத்தப்பட்ட நற்செய்திக்‌ கூட்டங்களில்‌ ஆயிரத்துக்கும்‌ 
அதிகமான ஜனங்கள்‌ பங்கேற்று கிறிஸ்துவின்‌ நற்செய்தியினைக்‌ கேட்டனர்‌. 
சகோ. R.௪. தீமோத்தி மற்றும்‌ சகோ. கண்ணையாலால்‌ சுவிசேஷத்தைப்‌ 
பிரசங்கித்தனர்‌. இறுதி நாள்‌ கூட்டத்தின்போது விடூக்கப்பட்ட அழைப்பில்‌, 
சுமார்‌ 400 பேர்‌ தங்கள்‌ வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தனர்‌. 


படைமுயற்சிக்‌ கூட்டங்களில்‌ வசனத்தைக்‌ கேட்க கூடியிருக்கும்‌ ஜனங்களும்‌, 


கரங்களை உயர்த்தி வசனத்திற்குத்‌ தங்களை அர்ப்பணிக்கும்‌ கூட்டமும்‌. 


16 ஒப்‌ 05 


பணிதந்தள₹்‌ டிஈபப்திகள்‌ 


௧ PEACE -| கோப்டம்‌ \ 


நவம்பர்‌ 01 காரு ரி 
ஹல்தியா, கராடி, கராட்‌, கோடிலவா, பிதாஸ்‌ ஆகிய 5 இடங்களில்‌ சுவிசேஷக்‌ 


கைப்பிரதிகள்‌ விநியோகிக்கப்பட்டு சுமார்‌ 400 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டிருந்த மல்ஹாரி, பன்னியா, பர்ஸாவாங்‌, பூல்வரியா, பகரி, 
குரியா, வாஜித்பூர்‌ ஜீரிகோயிடோ, பர்ஸாச்சுவாங்‌ ஆகிய 9 கிராமங்களில்‌ சுவிசேஷ 
வாஞ்சையாளர்களுக்கு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. எந்தவித எதிர்ப்பின்றி 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டமைக்காக துதியுங்கள்‌! கல்லூரி மாணவர்கள்‌ புதிதாக ஜெபக்‌ 
கூடுகையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்க்கையில்‌ 
படுகுழிக்குள்‌ சென்றுள்ள பர்ஹேத்தாவைச்‌ சேர்ந்த மேஸ்திரியின்‌ விடுதலைக்காகவும்‌, 
கண்‌ பார்வை சரியாக தெரியாமலிருக்கும்‌ பிரதம்‌ மற்றும்‌ அடிக்கடி வியாதிப்படுகிற 
இப்பணித்தள ஊழியர்‌ ஆகியோருடைய சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


்‌ ல = . 
( நவம்பர்‌ 02 பாக்கே பஜார்‌ ர்‌ 


ஹீர்ஹத்‌, ஜோஜரோ, குல்லு ஆகிய 3 கிராமங்களில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ 


வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 35 பேர்‌ 
சந்திக்கப்பட்டனர்‌. நவாடோலி கிராமத்தில்‌ ஜீவன்‌, சுமங்கி ஆகியோருக்கு தனித்தாள்‌ 
ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளுக்காக நடத்தப்பட்ட சிறப்புக்‌ கூடுகையில்‌ 
இக்கோட்டத்‌ தலைவர்‌ செய்தி கொடுத்து விசுவாசிகளுக்காக ஜெபித்தார்‌. “கர்வாபஸி” 
என்ற பெயரில்‌ விசுவாசிகளுக்கு மதவாதிகள்‌ கொடுத்துவருகிற பிரச்சினைகள்‌ மாறவும்‌, 
இப்பணித்தள ஊழியருடைய மனைவிக்கு முதுகுப்‌ பகுதியில்‌ காணப்படும்‌ எரிச்சல்‌ 
சுகமாகவும்‌, ஊழியரின்‌ பிள்ளைகளின்‌ படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 3 பாலுமாத்‌ ) 
மகாயியாடாஹ்‌, பைசாதோன்‌ ஆகிய இடங்களில்‌ நடத்தப்படுகிற சிறுவர்‌ கிளப்‌ வாயலாக 


125 சிறார்கள்‌ வசனத்தை அறிந்து வருகிறார்கள்‌. சிறுவர்‌ கூடுகையை வேடிக்கைப்‌ 
பார்க்க வந்த பெரியவர்கள்‌ 25 பேருக்கு வேதத்தின்‌ மகத்துவம்‌ எடுத்துரைக்கப்பட்டது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 17 | நவம்பர்‌ 2015 


சுவாயா, டாட்‌, சேதாயா, தாது, முண்டாடோலா, பிபராடி ஆகிய கிராமங்களில்‌ 
செய்யப்பட்ட ஊழியத்தின்‌ வாயிலாக சிறுவர்கள்‌ மற்றும்‌ வாலிபர்கள்‌ சுவிசேஷத்தைக்‌ 
கேட்டனர்‌. மலேரியா காய்ச்சலினால்‌ பாதிக்கப்பட்டு மருத்துவர்களால்‌ கைவிடப்பட 
நிலையில்‌ இருந்த பில்கன்‌ என்பவருக்கு ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தைக்‌ கேட்ட பரம 
மருத்துவர்‌ சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. பொதுநிகழ்ச்சியில்‌ கலந்துகொண்ட 300 பேருக்கு 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. தொடர்‌ காய்ச்சலினால்‌ கஷ்டப்படும்‌ தீபிகாகுமாரி 
சீக்கிரமாகக்‌ குணமாகவும்‌, இப்பணித்தளத்தில்‌ சொந்தமாக ஆலயம்‌ கட்டுவதற்கு நிலம்‌ 
கிடைக்கவும்‌, இப்பணித்தள ஊழியக்காரருடைய பிள்ளைகள்‌ ஜான்சன்‌, அமித்‌, அனுப்‌ 
ஆகியோரது படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 4 சத்ரா ) 
சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படாதிருந்த லோபகா, கேதலா, ஆஹீரி, கச்சா, அமோனா, 


பாஜி ஆகிய இடங்களில்‌ முதன்‌ முதலாக சுவிசேஷம்‌ முழுமையாக அறிவிக்கப்பட்டது. 
ஊழியத்தின்போது கட்டப்பட்டவர்கள்‌ அனேகருக்கு கர்த்தர்‌ விடுதலையைக்‌ கொடுத்தார்‌. 
பாஜிதாட்‌ என்கிற கிராமத்தில்‌ பாதிமக்களுக்கு பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 4 
இடங்களில்‌ பெண்கள்‌ மத்தியில்‌ சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. பயத்தின்‌ ஆவியினால்‌ 
பாதிக்கப்பட்டுள்ள பப்லு என்பவருடைய மனைவிக்கு தேவன்‌ கொடுத்த விடுதலைக்காக 
துதியுங்கள்‌! தன்‌ தகப்பனாரை இழந்துள்ள நிலையில்‌ சபைக்கு புதிதாக வருகிற 4 
வாலிபப்‌ பிள்ளைகளின்‌ விசுவாச வளர்ச்சிக்காகவும்‌ மற்றும்‌ இப்பணித்தள ஊழியருடைய 


உறவினர்கள்‌ இரட்சிக்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 5 ஹல்திகோச்சா ) 


சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 99 பேருடைய வாழ்க்கையில்‌ முதன்முதலாக 
சுவிசேஷ வாசனை வீசியது. புண்டு கிராமத்தில்‌ உகன்யாதவ்‌, உகன்கர்மாலி, 
ஜோயஸ்திருக்கி, ஹல்திகோச்சா கிராமத்தில்‌ சலீம்‌, பூலித்‌ கச்சப்‌, தயாமினிதிர்க்கி, முக்கதா 
நாக்‌ மற்றும்‌ ஹிகாவாஹி கிராமத்தில்‌ நிரல்‌ டோப்னே, மஞ்சுகச்சப்‌ ஆகியோருக்கு 
தனித்தாள்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ கடந்து சென்றது. மஞ்சள்காமாலை 
நோயினால்‌ பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைப்பெற்றும்‌ சுகமாகாதிருந்த மகேஷ்‌ யாதவ்‌ 
விசுவாசமுள்ள ஜெபத்தால்‌ சுகமானார்‌. இதினிமித்தம்‌ அனேகர்‌ ஜெபக்‌ கூடுகையில்‌ கலந்து 
கொள்கிறார்கள்‌. இப்பணித்தள ஊழியருடைய தொடர்‌ ஊழியத்திற்காக ஜெபியுங்கள்‌. 


௫ நவம்பர்‌ 6 டோபி தி 


சுவிசேஷம்‌ அறிவிக்கப்படாத 5 கிராமங்களில்‌ சுவிசேஷத்தின்‌ விதை விதைக்கப்பட்டது. 


ராம்பூர்‌ கிராமத்தில்‌ உபேந்தர்‌ வீட்டில்‌ கர்த்தருடைய வசனம்‌ பிரகடனப்படுத்தப்பட்டு 
சுவிசேஷ புத்தகங்களும்‌ வழங்கப்பட்டது. டும்ராவ்‌ கிராமத்தல்‌ 50 பேருக்கு 
இயேசுவைப்பற்றியதான புத்தகங்கள்‌ விநியோகிக்கப்பட்டது. கடந்த 5 வருடமாக 
பிசாசின்‌ தொந்தரவால்‌ கஷ்டப்பட்டு ஓடாக மெலிந்திருந்த ஒர்மிளாவிற்கு இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ ஜெபித்தபோது விடுதலையானார்‌. துதியுங்கள்‌! திருமணமாகி அநேக 
வருடங்களாக குழந்தையில்லாமலிருக்கும்‌ கபூரா, நந்து, பேபி ஆகியோரது குழந்தைப்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 18 நவம்பர்‌ 2015 


பாக்கியத்திற்காகவும்‌, விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ காணப்படும்‌ ஏழ்மைநிலை மாறவும்‌ 

ஜெபியுங்கள்‌. 

இ நவம்பர்‌ 7 புத்தகயா ) 
புத்த மதத்தினர்‌ அதிகமாக நிறைந்த .இப்பகுதிக்குட்பட்ட ஹரிஅவரா என்ற புதிய 

கிராமத்தில்‌ முதன்‌ முதலாக கிட்டத்தட்ட 1000 பேருக்கு சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ 


வாயிலாக சுவிசேஷ வாசனை வீசியது. தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக தொடப்பட்ட 
அரவிந்த்‌ யாதவின்‌ மனைவி பூசாரிதேவி, பாலேஷ்வர்‌ யாதவின்‌ தாயார்‌ ஆகியோர்‌ புதிதாக 
சபை ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. சபை ஆராதனையில்‌ கலந்துகொள்கிற 
சுமோமாஜி, காயத்ரிதேவி ஆகிய விசுவாசிகளின்‌ வாயிலாக புதிதாக சிலர்‌ சபைக்கு 
வருகிறாகள்‌. இப்பகுதியில்‌ குடும்பச்‌ சண்டையின்‌ காரணமாக மின்சார கம்பத்தில்‌ 
ஏறி தற்கொலைக்கு முயன்ற ஒருவர்‌ மின்சாரம்‌ தடைப்பட்டிருந்ததால்‌ தப்பினார்‌. சபை 
ஆராதனையில்‌ கலந்துகொள்கிற விசுவாசிகளின்‌ மத்தியில்‌ மதவாத அமைப்பைப்‌ 
சேர்ந்தவர்கள்‌ கொடுத்துவருகிற இடையூறுகள்‌ மாறவும்‌ இப்பணித்தள ஊழியருடைய 
8 பிள்ளைகளின்‌ படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 8 சீர்க்கி ) 


20 இடங்களில்‌ இயேசுவின்‌ அன்பு சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 
பறைசாட்டப்பட்டது. இத்வா, டும்ரி, நிமா, தோகடா, மைல்நகர்‌, ஜஞ்சார்‌ ஆகிய 
கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு ஆர்வம்‌ காட்டியவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. சபை ஆராதனையில்‌ புதிதாக கலந்துகொண்டு வசனத்தைக்‌ 
கேட்டுவருகிறவர்களில்‌ 6 பேர்‌ திருமுழுக்குப்பெற ஆயத்தமாக உள்ளனர்‌. திருமணமாகி 
10 வருடங்களாகியும்‌ குழந்தைப்‌ பாக்கியம்‌ இல்லாமல்‌ அங்கலாய்த்த அங்கிதாதேவியின்‌ 
விசுவாமுள்ள ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌ அவரது கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார்‌. 
துதியுங்கள்‌! மஞ்சள்காமாலை நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ பெலாரியைச்சேர்ந்த 
ஜானகிதேவியின்‌ சுகத்திற்காகவும்‌, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு ஒழுங்காக 
வந்துகொண்டிருக்கும்‌ ஷிவ்வாலக்‌ ரவிதாஸீக்கு விரோதமாக செயல்பட்டுவரும்‌ 
மந்திரவாதியின்‌ கிரியை அழிக்கப்படவும்‌, விபத்தினிமித்தம்‌ காலில்‌ ஏற்பட்ட எலும்பு 
முறிவால்‌ நடக்க முடியாதபடி கஷ்டப்பட்டுவருகிற இப்பணித்தள ஊழியருடைய 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


1 NET(Neighbour Evangelical Trust) ஊழ்மங்களண்‌ 
ட நவம்பர்‌ 9 நவாதா 
தாரதாபூல்‌, மோதிடோலா, கோபாலிசவுக்‌, சாபூர்‌, சரையா மில்கி ஆகிய கிராமங்களில்‌ 


உள்ள விசுவாசிகள்‌ வீடுகளில்‌ நடத்தப்படுகிற ஜெபக்‌ கூட்டத்தின்‌ வாயிலாக அனேகர்‌ 
விசுவாசத்தில்‌ வளர்ந்து வருகிறார்கள்‌. ஸ்டேசன்ரோடு, பக்ரிசெளவுக்‌, மெளலியாபாக்‌, 
ராம்டிஹரா, மில்கிடோலா, ரமணா மைதான்கோர்ட்‌, ஜெயில்ரோடு, ஆகிய இடங்களில்‌ 


சுமார்‌ 400 பெருக்கு சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ வாயிலாக சுவிசேஷவாசனை வீசியது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 19 நவம்பர்‌ 2015 


சரையா என்ற கிராமத்திலுள்ள 2 சகோதரர்களுக்கு சுவிசேஷம்‌ அறிவித்து ஜெபித்தபோது 
அவர்கள்‌ வியாதியிலிருந்து சுகம்‌ பெற்று தேவனை துதித்தனர்‌. சிவான்‌ பணித்தளத்தில்‌ 
உள்ள முஸ்லிம்‌ மக்கள்‌ மத்தியில்‌ எழுப்புதல்‌ அலை உண்டாகவும்‌ கரிமந்த்‌ அன்சாரி, 
ராஹமத்துல்லா, ரஹமான்‌, இஸ்ரேல்‌ ஆகியோரது குடும்பங்களில்‌ காணப்படும்‌ சாபங்கள்‌ 
நீங்கி இரட்சிக்கப்படவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 10 பாரா மதர்பூர்‌ ) 
டபிஹிம்பூர்‌, சூக்ருபாத்‌, ஸ்ரீபிஹா, பிஞ்சுரா ஆகிய 4 கிராமங்களில்‌ சுவிசேஷம்‌ 


கேட்டவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 15 இடங்களில்‌ சுமார்‌ 2000 
பேருக்கு புதிய ஏற்பாடுகள்‌ விநியோகிக்கப்பட்டது. ஜெபக்‌ கூடுகையில்‌ கலந்துகொள்கிற 
புதிய விசுவாசிகளில்‌ 19 பேர்‌ திருவசனத்திற்கு கீழ்படிந்து திருமுழுக்குப்‌ பெற்றார்கள்‌. 
சபையில்‌ உபவாசக்‌ கூடுகை நடத்தப்பட்டது. பிசாசின்‌ பிடியிலிருந்த பிரிஜ்‌ என்பவருக்கு 
இயேசுவின்‌ நாமத்தில்‌ ஜெபித்தபோது விடுதலை கிடைத்தது. சரீர வேதனையினிமித்தம்‌ 
அழுதுகொண்டேயிருந்த ராணிதேவி விசுவாசமுள்ள ஜெபத்தால்‌ சுகமானார்‌ துதியுங்கள்‌! 
முகமதியர்‌ அனைவரும்‌ முழுமையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும்‌ ஜெபியுங்கள்‌. 


எட்ட ட 
( நவம்பர்‌ 11 சிவான்‌ ) 


பஞ்கிப்ஹா, பட்டாவ்சராய்‌, மிஞ்சுபூர்‌, சக்ஷ்புரா ஆகிய கிராமங்களில்‌ 25 பேருக்கு 
முதன்‌ முறையாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டதில்‌ சபிர்‌, அஜாத்‌ ஆகியோர்‌ வசனத்தை 
விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. கோபால்கன்ஜ்‌, சோனுபிஹா, ஜம்முவா, 
அலஜல்த்பிகஹா ஆகிய இடங்களில்‌ சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ விநியோகித்து 
அறிவிக்கப்பட்டது. 4 கிராமங்களில்‌ சுவிசேஷத்திற்கு ஆர்வம்‌ காட்டியவர்கள்‌ 
மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளின்‌ வீடுசந்திப்பு வாயிலாக 
உற்சாகப்படுத்தப்பட்டார்கள்‌. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள முகமதியர்‌ விசுவாசிகள்‌ 
ஆவிக்குரிய வரங்களினால்‌ நிரப்பப்படவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய பிள்ளைகள்‌ 
சாலோம்‌, நிசி ஆகியோரது ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


[. ட) ஓ 

| நண்பர்‌ 12 மகம்‌ | கோட்டம்‌ காகோ ) 

பதஸ்ரா, ஒளலியாசக்‌, நிம்சக்‌, சோட்கிகாகோ, கோடியா, ஷபேப்பூர்‌, காலிஷ்ப்பூர்‌, 
மஹாதேவ்பிஹா, சலாம்சக்‌, நோன்ஹி, மைமிமா ஓயனா ஆகிய கிராமங்களில்‌ 
புதியஏற்பாடுகள்‌, “இயேசு நம்‌ மத்தியில்‌” என்ற சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளும்‌ விநியோகித்து 
சுமார்‌ 500 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 
25 பேர்‌ ஆர்வமுடன்‌ வசனத்தைக்கேட்டு வருகின்றனர்‌. திருமுழுக்கு பெற ஆர்வமுடன்‌ 
காத்திருக்கும்‌ 10 பேருக்காகவும்‌, புற்று நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த காலிஷ்பூரைச்‌ 
சேர்ந்த தேவந்திதேவி மருத்துவர்கள்‌ கைவிட்டநிலையில்‌, ஒருவரையும்‌ புறம்பே 
தள்ளாத தேவனிடத்தில்‌ அடைக்கலமானதினால்‌ அற்புத சுகத்தைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 
தொடர்ந்து சபை ஆராதனையில்‌ கலந்துகொண்டு திருமுழுக்குப்பெற ஆயத்தமாக 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 20 நவம்பர்‌ 2015 


இருக்கிற சகோதரிக்காக துதியுங்கள்‌! மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்‌ சத்தேந்தரசெளதிரி, 

சிறுநீரகப்‌ பிரச்சனையால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ குஷ்புகுமாரி ஆகியோரது சுகத்திற்காகவும்‌, 

இப்பணித்தள ஊழியருடைய தாயார்‌ இந்திராமணிதேவியின்‌ கழுத்தில்‌ காணப்படும்‌ கட்டி 

சுகமாகவும்‌ ஜெபியுங்கள்‌. 

(. நவம்பர்‌ 13 ராஜ்கீர்‌ ) 
ஜரனா, ஷரேன்‌, தரம்பீஹா, உதரி, கதரி, ஷராய்‌, தன்ஷூரா ஆகிய கிராமங்களில்‌ 


புதிதாக வழி திறக்கப்பட்டு முதன்‌ முதலாக சுவிசேஷக்‌ கைப்பிரதிகளின்‌ வாயிலாக 
சுவிசேஷ வாசனை வீசியது. ஏற்கெனவே சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட விஸ்தாபித்‌, 
நடேஷர்‌, விசைத்‌, சத்தியாநகர்‌, ஹோரிடிஹ்‌ ஆகிய பகுதியில்‌ பின்தொடர்‌ ஊழியங்கள்‌ 
செய்யப்பட்டது. சபையில்‌ திருவசனத்தைக்‌ கேட்டுவந்த நவின்குமார்‌, மஞ்சுதேவி, 
ஸ்னேஹாபாரதி ஆகியோர்‌ திருவசனத்திற்கு கீழ்படிந்து திருமுழுக்குப்பெற்று தேவனுடைய 
திருநாமத்தை மகிமைப்படுத்தினார்கள்‌. இரண்டுசக்கர வாகன விபத்திலிருந்து 
புவனேஷ்வர்‌ என்பரவது மகன்‌ பாதுகாக்கப்பட்டார்‌. இப்பணித்தளத்தில்‌ சொந்தமாக 
ஆலயம்‌ கட்டி எழுப்பப்படவும்‌, பக்கவாத நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள நவின்குமாரின்‌ 


சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 14 பாலிகஞ்ச்‌ ) 


ஹவவ்ப்பூர்‌ கிராமத்தில்‌ புதிதாக சுவிசேஷத்திற்கு வழி திறக்கப்பட்டு சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகளின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்ட 
லால்கன்ஜ்‌ ஷேஹரா, சட்டோஷ்‌, மதுபன்‌, மசெளடி, பசுராம்ப்பூர்‌, காட்டேகுடா, கட்கா, 
ஷேல்கெளரி, துலிஹன்பஜார்‌, சிக்கந்தர்ப்பூர்‌, கீரிப்பர்‌ ஆகிய இடங்களில்‌ 150 பேருக்கு 
பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. ஷேல்கெளரி கிராமத்தில்‌ இரவுஜெபம்‌ நடத்தப்பட்டது. 
அசுத்த ஆவியின்‌ கிரியையினால்‌ சிக்கியிருந்த சிக்கந்தர்ப்பூரைச்‌ சேர்ந்த சஞ்சுகுமாரி 
இயேசுவின்‌ நாமத்தினால்‌ விடுதலையானார்‌. திடீரென்று நடக்கமுடியாத நிலையில்‌ இருந்த 
ஷோபாதேவியின்‌ 4 வயது மகன்‌ அஜித்குமார்‌ தொடர்‌ ஜெபத்தால்‌ அற்புதமாக நடக்க 
ஆரம்பித்தான்‌ துதியுங்கள்‌! திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தைப்‌ பாக்கியம்‌ 
இல்லாதிருக்கிற சரோஜாதேவி மின்‌ கர்ப்பத்தை தேவன்‌ ஆசீர்வதிக்கவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய பிள்ளைகள்‌ வினிதாகுமாரி, ஷீலம்ராணி, டேவிட்‌ ஆகியோரது 
படிப்பிற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ன வட்‌ பர்‌) 
( நவம்பர்‌ 15 நேஹல்பூர்‌ தி 
ரீத்தாபிஹா, ஜூனாட்டி, ஹத்யாசக்‌, பல்வாப்பர்‌ ஆகிய 4 கிராமங்களில்‌ பின்தொடர்‌ 


ஊழியத்தின்‌ வாயிலாக சந்திக்கப்பட்ட 60 பேருக்கு புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்து. 
மனன்பீஹா கிராமத்தில்‌ சுவிசேஷத்திற்கு புதிய வழி திறக்கப்பட்டு முதன்‌ முதலாக 100 
பேருக்கு “இயேசு நமது மத்தியில்‌” என்ற சுவிசேஷக்‌ கைப்பிரதிகள்‌ விநியோகிக்கப்பட்ட து. 
தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 5 பேர்‌ புதிதாக சபை ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. 
பின்மாற்றத்திலிருந்த அருண்குமார்‌ மீண்டும்‌ ஆலய ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்‌. 
குடும்பப்‌ பிரச்னையினித்தம்‌ விசுவாசத்தில்‌ தள்ளாடிய பிரமிளாதேவிக்கு ஏற்ற நேரத்தில்‌ 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 21 நவம்பர்‌ 2015 


ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கப்பட்டது. கால்களில்‌ உள்ள பெலவீனத்தால்‌ சரியாக 
நடக்கமுடியாமல்‌ தர்மசங்கடத்தோடு இருக்கிற 27 வயதான வாலின்‌ தர்மேந்தரகுமாரின்‌ 
சுகத்திற்காகவும்‌, தனது குடும்பத்தினரால்‌ சபைக்குவர தடை ஏற்பட்டள்ள ரஞ்சன்‌ 
தாஸின்‌ குடும்பத்தினருக்காகவும்‌, பக்கவாத நோயால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ இப்பணித்தள 
ஊழியருடைய தகப்பனாருடைய சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 16 சோராபியர்‌ ) 


ஹோரிடிஹ்‌, அக்வால்கன்ஜ்‌, ஷோராவிப்பர்‌, பனெளலியா ஆகிய கிராமங்களில்‌ 
சுவிசேஷத்திற்கு ஆர்வம்‌ காட்டியவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. 
இப்பணித்தளப்‌ பகுதியில்‌ 15 பேருக்கு தனித்தாள்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. அக்வால்கன்ஜ்‌ 
பகுதியில்‌ நடத்தப்பட்ட உபவாசஜெபக்கூட்டத்தில்‌ 25 பேர்‌ கலந்து கொண்டனர்‌. 
இப்பணித்தள சபையில்‌ நடத்தப்பட்ட ஞானஸ்நான ஆராதனையில்‌ 8 பேருக்கு 
திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. கடன்‌ பிரச்சினையினால்‌ தனது வீட்டை விற்க 
வேண்டிய நிலையில்‌ இருந்த விசுவாசியான சுனிதாகுமாரியின்‌ ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌ 
அவரது தேவையை சந்தித்தார்‌. விசுவாசிகள்‌ வருவதற்கு சிரமப்படுகிற ஆலயத்திற்கு 
வருகிற பாதையை சீர்படுத்தப்படவும்‌, சபைக்கட்டிடத்தை சுற்றிலும்‌ சுவர்‌ மற்றும்‌ 
கழிவறை கட்டப்படவும்‌, அசுத்த ஆவியின்‌ கிரியையினால்‌ ஆட்கொள்ளப்பட்டுள்ள 
அனிதாதேவியின்‌ விடுதலைக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


டூ நவம்பர்‌ 17 ப்ராவல்பூர்‌ ) 
சுவிசேஷத்திற்கு வழி திறக்கப்படாதிருந்த தரம்பூர்‌, பவர்மி, கோரமா, வேலேப்ஹா 


ஆகிய 4 இடங்களில்‌ சுவிசேஷத்திற்கு முதன்‌ முறையாக வழி திறக்கப்பட்டு சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகளின்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. மாணி, விரவல்ப்ஹா, மர்தன்ப்ஹா, 


பம்பூர்‌ ஆகிய கிராமங்களில்‌ செய்யப்பட்ட பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 115 பேருக்கு 
புதிய ஏற்பாடுகள்‌ விநியோகிக்கப்பட்டன. திருமுழுக்குப்பெற ஆயத்தமாக இருக்கிற 4 
புதிய விசுவாசிகளுக்காகவும்‌, மாணி கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார்‌ மீது இருந்த 
பொய்‌ வழக்கிலிருந்து கிடைத்த விடுதலைக்காகவும்‌ துதியுங்கள்‌! இப்பணித்தளத்தில்‌ 
சொந்தமாக ஆலயம்‌ கட்டுவதற்கு இடம்‌ கிடைக்கவும்‌, பிரமிளாதேவி, பிங்கிதேவி 
ஆகியோரது குழந்தைப்‌ பாக்கியத்திற்காகவும்‌ மற்றும்‌ இப்பணித்தள ஊழியருடைய 
குடும்பத்தினருக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


இ நவம்பர்‌ 18 கோவி ) 
நெளஷ்ஹாரா, மூர்கியாசெளவுக்‌, அஹியாஷா, சப்ன்னா, டஜஹர்ப்பூர்‌, மதார்ப்பூர்‌, 


மஹமதீப்பூர்‌, கெளதால்பீஹா, கஜிஷ்ராய்‌, காமாப்பூர்‌, குரன்பீஹா, அம்துவா, கோசிகாடோலா, 
மில்கிப்பர்‌, சீரி, ஷரமா, ஹாட்டி, குர்மிப்ஹா, லகாவர்‌, ஷகல்ப்பூர்‌ ஆகிய 20 இடங்களில்‌ 
சுமார்‌ 600 பேருக்கு சுவிசேஷம்‌ விடுதலையோடு அறிவிக்கப்பட்டது. தொடர்‌ ஊழியத்தின்‌ 
வாயிலாக 80 பேர்‌ ஆர்வமுடன்‌ வசனத்தை கேட்டுவருகின்றனர்‌. திருமுழுக்குப்பெற 
ஆயத்தமாகவுள்ள 4 புதிய விசுவாசிகளுக்காகவும்‌, நீண்ட நாட்களாக திருமணத்திற்குத்‌ 
தடை காணப்பட்ட ஜீலிகுமாரிக்கு திருமணம்‌ நிச்சயிக்கப்பட்டதற்காகவும்‌ துதியுங்கள்‌! 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 22 நவம்பர்‌ 2015 


போதைப்‌ பழக்கத்திற்கு அடிமையாகயிருக்கிற லலன்பிரசாத்‌ விடுதலையாகவும்‌, தேவனை 
ஆராதிக்க சரியான இடம்‌ இல்லாதிருக்கிற விசுவாசிகளுக்காக சொந்தமான ஆலயம்‌ 
கட்டப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 

( நவம்பர்‌ 19 நிஷ்சல்‌ கஞ்ச ) 


ஓப்‌, மட்டஷ்‌, நிஷ்சல்கன்ஜ்‌, டுமரி ஆகிய கிராமங்களில்‌ பெண்கள்‌ கூட்டம்‌ நடத்தப்பட்டு 


அதன்‌ வாயிலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. சபையில்‌ திருவசனத்திற்கு கீழ்படிந்த 
3 புதிய விசுவாசிகள்‌ ஞானஸ்நானம்‌ பெற்றார்கள்‌. யமுனாப்பூர்‌, நஜம்ப்பூர்‌, ஜோகிப்பூர்‌, 
முர்கவான்‌, பல்வாப்பர்‌ ஆகிய கிராமங்களிலும்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. பிசாசின்‌ 
கிரியையினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த ரீட்டாதேவி என்ற சகோதரி இயேசுவின்‌ நாமத்தினால்‌ 
ஜெபித்தபோது விடுதலையானார்‌. யானைக்கால்‌ வியாதியினால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ 
ராஜேந்திர பிரசாத்‌, நிமோனியா வியாதியினால்‌ பாதிக்கப்பட்டிருக்கும்‌ குழந்தை 
இம்மானுவேல்‌ ஆகியோரது சுகத்திற்காகவும்‌, சொந்தமாக ஆலயம்‌ கட்டுவதற்கு நிலம்‌ 
வாங்கப்படவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ட ந்பர்‌ 2 முகப்‌ || கோட்டம்‌ ஜொலி | 


கசிடிஹ்‌, ஜோக்னிமாரா, ரஜெளலி சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டவர்கள்‌ மத்தியில்‌ 


பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. விசுவாசிகளின்‌ வீடுகளில்‌ நடத்தப்படுகிற ஜெபக்‌ 
கூடுகையில்‌ கலந்துகொள்கிற புறஜாதி மக்களுக்காக ஜெபிக்கப்பட்டது. சபைக்கு 
புதிதாக வந்துகொண்டிருந்த விசுவாசிகளில்‌ 5 பேர்‌ திருவசனத்திற்குக்‌ கீழ்படிந்து 
திருமுழுக்குப்‌ பெற்றார்கள்‌. ஜெபத்தால்‌ தனது வாழ்க்கையில்‌ சமாதானத்தைப்பெற்ற 
சாந்திதேவி புதிதாக சபை ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்‌. பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ 
வாயிலாக 8 பேர்‌ புதிய தொடர்பில்‌ உள்ளனர்‌. சத்யநாராயணன்தாஸின்‌ கல்லீரலில்‌ உள்ள 
புண்‌ ஜெபத்தினால்‌ சுகமானது துதியுங்கள்‌! பின்மாற்றத்தில்‌ உள்ள யமுனாவிற்காகவும்‌, 
இப்பணித்தள ஊழியடைய திருமணத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 21 வார்ஸிலிகஞ்ச்‌ ) 


பர்னாமா, பாவதி, வார்சிலிகன்ஞ்‌ ஆகிய இடங்களில்‌ “இயேசு நமது மத்தியில்‌” சுவிசேஷக்‌ 
கைப்பிரதிகளின்‌ வாயிலாக சுவிசேஷ வாசனை வீசியது. இப்பணித்தளத்திற்குட்பட்ட 
கிளை சபையில்‌ வந்திருந்த 5 விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுக்கப்பட்டது. 
ஞானஸ்நான ஆராதனையின்‌ செய்தியைக்‌ கேட்டவர்களில்‌ 8 பேர்‌ திருமுழுக்குப்பெற 
ஆயத்தமாக தங்களை ஒப்புக்‌ கொடுத்துள்ளனர்‌. பெலவீனத்தினிமித்தம்‌ சரியாக நடக்க 
முடியாதபடி இருந்த சுனிதாவின்‌ 5 வயது மகன்‌ விசுவாச ஜெபத்தால்‌ நடக்கிறான்‌. 
இப்பணித்தள சபையில்‌ நடத்தப்பட இருக்கிற ஏரியா கன்வென்சன்‌ கூட்டத்திற்காகவும்‌, 
வலிப்பு நோயினால்‌ பாதிக்கப்பட்டுள்ள பார்வதியின்‌ சுகத்திற்காகவும்‌ மற்றும்‌ திருமணமாகி 
6 வருடங்களாக குழந்தைப்‌ பாக்கியம்‌ இல்லாதிருக்கிற இப்பணித்தள ஊழியருக்காகவும்‌ 
ஜெபியுங்கள்‌. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 23 நவம்பர்‌ 2015 


௫ நவம்பர்‌ 22 தாவூதுநகர்‌ 3] 
பாலூகன்ஞ்‌, அன்ச்சா ஆகிய இடங்களில்‌ நடத்தப்பட்ட சிறுவர்‌ முகாமில்‌ 500 


சிறுவர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. அதன்வாயிலாக பாலூகன்ஞ்‌ பகுதியில்‌ சுவிசேஷத்திற்கு 
வழி திறக்கப்பட்டது. தோடர்‌ ஜினோனியா, பூரம்சாகர்‌, குர்மிடோலா, தாவூதுநகர்‌ ஆகிய 
இடங்களில்‌ சுவிசேஷத்திற்கு வாஞ்சையுள்ளவர்கள்‌ மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ 
செய்யப்பட்டது. பிசாசின்‌ கட்டிலிருந்த சங்கீதா, காந்தி ஆகியோருக்கு இயேசுவின்‌ 
நாமத்தினால்‌ விடுதலை கிடைத்தது. மஞ்சள்‌ காமாலை நோயினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த 
இப்பணித்தள ஊழியர்‌ விசுவாசிகளின்‌ ஜெபத்தால்‌ சுகமனார்‌ துதியுங்கள்‌! புதிதாக 
சபைக்கு வருகிற சரிதா, சுனில்‌, சரஸ்வதி, விமலாதேவி, பாசுமதி, ரேகா ஆகியோரது 
ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும்‌, எக்கா, சந்தியா, பிரியா, வனிதா, மோனா, சோனா ஆகிய 


வாலிபப்‌ பெண்களுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


Ns ன 
a நவம்பர்‌ 23 பாரன்‌ ) 


ஞாயிறு ஆலய ஆராதனையில்‌ 42 விசுவாசிகள்‌ கலந்துகொள்கிறார்கள்‌. “நம்‌ மக்கள்‌” 
திட்டத்தின்‌ வாயிலாக பராமரிக்கப்பட்டு வருகிற 50 சிறார்களுக்காக ஞாயிறுபள்ளி 
நடத்தப்பட்டுவருகிறது. கைரா, அஜீத்பிஹா, சக்திநகர்‌ ஆகிய கிராமங்களில்‌ 180 சுவிசேஷ 
புத்தகங்கள்‌ விநியோகிக்கப்பட்டது. சபை விசுவாசிகள்‌ வீடுகளில்‌ தொடர்‌ ஜெபம்‌ 
நடத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்‌ இல்லாத அனாதையான ரமாகுமாரி இயேசுவை 
மட்டும்‌ நம்பி படித்து 10வது வகுப்பில்‌ வெற்றி பெற்றுள்ளார்‌. அடிக்கடி தலைவலி 
மயக்கமாகி விடும்‌ பிர்த்திக்கு தேவன்‌ ஜெபத்தின்‌ மூலம்‌ சுகம்‌ கொடுத்தார்‌. அடிக்கடி 
சுகவீனப்படும்‌ ரினாகுமாரிக்காகவும்‌, குடித்துவிட்டு தன்‌ மருமகளை சபைக்கு போவதை 
தடை செய்கிற லீலாவதியின்‌ மாமியார்‌ மனந்திரும்பவும்‌, இப்பணித்தள ஊழியருடைய 
திருமணத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ட்‌ ண ய றன்‌ 
ட நவம்பர்‌ 24 ஓளரங்கபாத ) 


இம்மாதம்‌ ஊழியர்களுக்கான உபவாச ஜெபம்‌ டெக்காரி பணிதளத்தில்‌ நடத்தப்பட்டது. 
சபைக்கு புதிதாக வந்த 4 பேருக்கு இயேசுவைப்‌ பற்றி கூறப்பட்டது. பிசாசின்‌ 
கட்டிலிருந்து விடுதலை பெற்ற சாவித்திரிதேவிக்காகவும்‌, பெரும்பாடு நோயிலிருந்து 
விசுவாசமுள்ள ஜெபத்தால்‌ சுகமான சபித்தாவிற்காகவும்‌ துதியுங்கள்‌! தொண்டைப்‌ 
பகுதியில்‌ கட்டியோடு கஷ்டப்பட்டுகிற பிரியாகுமாரியின்‌ சுகத்திற்காகவும்‌, இப்பணித்தள 
ஊழியருடைய மனைவிக்கு காணப்படும்‌ வயிற்றுவலி சுகமாகவும்‌ மற்றும்‌ படிப்பில்‌ சரியாக 


கவனம்‌ செலுத்தமுடியாதபடி இருக்கிற ஊழியருடைய மகனுக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 
௫ நவம்பர்‌ 25 மான்பூர்‌ ) 
மஹுவாடு, நவதா, பயின்வார்‌, சிமரியா, ரஹுனாத்பூர்‌, டெஹரி, பத்ரா, ஜோபட்பட்டி 


ஆகிய பகுதியில்‌ சுமார்‌ 300 பேருக்கு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டு, ஆர்வமுள்ளவர்கள்‌ 
மத்தியில்‌ பின்தொடர்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டுவருகிறது. தனித்தாள்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 
50 பேர்‌ சந்திக்கப்பட்டனர்‌. புதிய தொடர்பில்‌ உள்ளவர்கள்‌ வசனத்தால்‌ தொடப்பட்டு 10 


பேர்‌ புதிதாக ஆராதனையில்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. பிரசவத்தின்போது சிரமப்பட்ட 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 24 நவம்பர்‌ 2015 


சீமா என்ற சகோதரிக்காக ஜெபித்த ஜெபத்தைக்‌ கேட்ட தேவன்‌ சுகப்பிரசவத்தைக்‌ 
கட்டளையிட்டார்‌. திருமுழுக்குப்பெற ஆயத்தமாக இருக்கிற 5 புதிய விசுவாசிகளுக்காகவும்‌, 
இப்பணித்தள சபையிலிருந்து வேதாகமக்‌ கல்லூரியில்‌ படித்துவருகிற முன்னா 
என்ற சகோதரனுக்காகவும்‌, பிசாசின்‌ தொந்தரவினால்‌ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும்‌ 
சுனிதாதேவியின்‌ விடுதலைக்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


டத ்‌ 
பனி பை நப்கு ஹஸய்ரா ) 


சோன்பத்ரா, அஹியாபூர்‌, ரபூடஹன்‌, சங்பூபிக்ஹா ஆகிய கிராமங்களில்‌ ஜெபக்‌ கூடுகை 
நடத்தப்பட்டது. பாபுமெளனா, பாவுபிக்ஹா, டிடர்‌, அஜாத்நகர்‌, ஹஸ்புரா ஆகிய இடங்களில்‌ 
60 பேருக்கு தனித்தாள்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக புதிய ஏற்பாடு விநியோகிக்கப்பட்டது. 
3 நாட்கள்‌ சபையில்‌ நடத்தப்பட்ட உபவாசக்‌ கூடுகையில்‌ விசுவாசிகள்‌ உற்சாகமாக 
கலந்து கொண்டனர்‌. 4 இடங்களில்‌ நடத்தப்பட்ட இரவுக்‌ கூட்டத்தின்‌ வாயிலாக 
தேவனுடைய மகிமையின்‌ வெளிச்சம்‌ வெளிப்பட்டது. சபைக்கு சொந்தமாக ஆலயம்‌ 
கட்டப்பட்டுவதற்கு நிலம்‌ வாங்கப்படவும்‌, இப்பகுதியில்‌ நடத்தப்பட இருக்கிற சுவிசேஷக்‌ 
கூட்டத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ன தா ்‌ ளா 
( நவம்பர்‌ 27 நார்திகஞ்ச்‌ ) 


2 புதிய கிராமங்களில்‌ 185 பேர்கள்‌ சுவிசேஷத்தால்‌ சந்திக்கப்பட்டார்கள்‌. 3 கிராமங்களில்‌ 
பின்தொடர்‌ பணி மேற்கொள்ளப்பட்டது. சிறார்கள்‌ மத்தியில்‌ செய்யப்பட்ட ஊழியத்தில்‌ 6 
பிள்ளைகள்‌ ஆர்வம்‌ காட்டினார்கள்‌. 2 பேர்‌ இரட்சிப்பின்‌ அனுபவத்திற்குள்‌ வந்தார்கள்‌. 
சபையில்‌ 2 புதிய விசுவாசிகள்‌ ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தமாக உள்ளனர்‌. பிசாசின்‌ 
கட்டிலிருந்த ரிங்கிக்கு இயேசுவின்‌ நாமத்தில்‌ ஜெபித்தபோது விடுதலை கிடைத்தது. 
ராகுல்‌ என்பவருக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து தேவன்‌ சேதமின்றி அவரை பாதுகாத்தார்‌. 
துதியுங்கள்‌! இப்பணித்தள ஊழியருடைய உறவினர்களின்‌ இரட்சிப்பிற்காக ஜெபியுங்கள்‌. 


2 ல்‌ = 
( நவம்பர்‌ 28 நபிநகர்‌ ) 
இப்பணித்தள சபை ஞாயிறு ஆராதனையில்‌ 238 பேர்கள்‌ கலந்து கொள்கிறார்கள்‌. 
தனித்தாள்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக “இயேசு நம்‌ மத்தியில்‌” சுவிசேஷ புத்தகங்கள்‌ 45 
பேருக்கு கொடுக்கப்பட்டு சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 6 பேர்‌ முழு வேதாகமத்தை 
வாங்கி முழுமனதோடு படித்து வருகிறார்கள்‌. நேவுடா கிராமத்தைச்‌ சேர்ந்த முன்னிதேவி 
பிசாசின்‌ கிரியையினால்‌ பாதிக்கப்பட்டு இரத்தவாந்தி எடுத்த நிலையில்‌ இயேசுவின்‌ 
நாமத்தில்‌ ஜெபித்தபோது விடுதலையானார்‌. 2 முறை பாம்பு கடித்தும்‌ எந்தவித சேதமின்றி 
தேவன்‌ பாதுகாத்த ரேனியாவிற்காக துதியுங்கள்‌! குழந்தை பாக்கியம்‌ இல்லாமல்‌ 
மலட்டுத்தன்மையுடன்‌ இருக்கும்‌ மட்டுர்‌ பீஹாவைச்‌ சேர்ந்த பூஜாகுமாரிக்காகவும்‌, 
இப்பகுதியில்‌ காணப்படும்‌ ஊழிய எதிர்ப்புகள்‌ மாறவும்‌ ஜெபியுங்கள்‌. 


ச்‌ னா" ன 
( நவம்பர்‌ 28. சேலம்பூர்‌ ) 


சிவ்ப்ஹா கிராமத்தில்‌ 20 பேருக்கு தனித்தாள்‌ ஊழியம்‌ செய்யப்பட்டது. படக்காட்சி 


ஊழியத்தின்‌ வாயிலாக இப்பகுதியைச்‌ சுற்றி பரவலாக சுவிசேஷம்‌ அறிவிக்கப்பட்டது. 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 25 i நவம்பர்‌ 2015 


டேகாரி சாகர்‌, நந்தன்பீஹா, சவ்வி, பேள்தார்‌, தேவ்காபூர்‌ ஆகிய இடங்களில்‌ விசுவாசிகளின்‌ 
வீடுகளில்‌ ஜெபக்‌ கூடுகை நடத்தப்பட்டது. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த ரிடாதேவி, 
உர்மிளாதேவி ஆகியோர்‌ ஜெபத்தினால்‌ சுகமாகி வருகிறார்கள்‌. பல்லி விழுந்த உணவை 
உண்ட அங்கத்‌ என்பவருடைய மகனின்‌ ஜீவனை தேவன்‌ பாதுகாத்தார்‌. துதியுங்கள்‌! 
மார்புச்‌ சளியால்‌ கஷ்டப்படுகிற சேடித்குமார்‌, சர்க்கரை நோயினால்‌ பாதிக்கப்பட்டள்ள 
இப்பணித்தள ஊழியர்‌ மற்றும்‌ சரீர பெலவீனத்தோடு இருக்கிற ஊழியருடைய மனைவியின்‌ 
சுகத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. 


( நவம்பர்‌ 30 ர..பிகஞ்ச்‌ ) 
கிரிஹிரி, கஜ்பர்‌, நைக்கி, பதோபூர்‌, சர்காவாங்‌, நிமாசதுமூஜ்‌, தோசிளா ஆகிய 


கிராமங்களில்‌ செய்யப்பட்ட பின்தொடர்‌ ஊழியத்தின்‌ வாயிலாக 75 பேருக்கு புதிய 
ஏற்பாடுகள்‌ விநியோகிக்கப்பட்டன. தொடர்ந்து வசனத்தைக்‌ கேட்டுவந்தவர்களில்‌ 
11 பேர்‌ விசுவாச வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்துள்ளனர்‌. அடிக்கடி இடுப்பு 
வலியினால்‌ பாதிக்கப்பட்டிருந்த சாந்திதேவிக்கு மருத்துவர்கள்‌ கைவிட்ட நிலையில்‌ பரம 
மருத்துவரை தேடியபோது சுகம்‌ கிடைத்தது. சீத்தாதேவியின்‌ வாழ்க்கையிலும்‌ தேவன்‌ 
அற்புத சுகத்தைக்‌ கொடுத்தார்‌. துதியுங்கள்‌! இப்பணித்தளத்தில்‌ சொந்தமாக ஆலயம்‌ 
கட்டுவதற்கு நிலம்‌ கிடைக்க ஜெபியுங்கள்‌. 


KARNATAKA REVIVAL MEETINGS - 2015 
கம Speaker: 
Bro. D. Augustine Jebakumar 


Dates & Venues: (General Secretary, GEMS, Bahar) 


KGF: 22 & 23 November 2015 (Sunday & Monday) 
@ N.T.M School Ground, KGF 
Contact: +91 72040 17872 


HASSAN: 24 & 25 November 2015 (Tuesday & Wednesday) 
@ Kalabhavan, Hassan 
Contact: +91 94481 06304 


MADDUR: 26 November 2015 (Thursday) 
@ Jayalakshmi Nanjappa Kalyana Mandapa, Maddur 
Contact: +91 99025 19513 


BANGALORE: 27, 28 & 29 November 2015, (Friday, Saturday & Sunday) 
@ Central Jail Road Ground, Hosur Road, Electronic City 
லி ட ட Post, Bangalore, Contact: +91 90357 81190 
ம ட்‌ 


$ 28 November 2015, (Saturday Morning) 
@ Campus Crusade for Christ, Lingarajapuram, Bangalore, 
Contact: +91 94485 17025 / +91 98442 87046 


oo Email: hangaloreoffice@tgemsbiharovg Web: ww gemsbibavorg 


26 வப 5 


2015 - September 22,23, 24, 25 


Doha, Qatar ப்பத்‌ ௬௮௫ 


சகோ.அகஸ்மன்‌ ஜெபக்குமார்‌ அளித்த செய்திகளை 


www.gemsbihar.org 


இணையதளத்தின்‌ மூலம்‌ கேட்டு பயனடையுங்கள்‌ 


(கு 


. குடும்ப ஆசீர்வாதம்‌ பாகம்‌ _ 1 


83 


குடும்ப ஆசீர்வாதம்‌ பாகம்‌ _ 2 
3. விடுதலை நெற்றீர்களா? பாகம்‌ - 1 


4. விடுதலை ஹெற்றீர்களா பாகம்‌ - 2 


[1 


. விடுதலை நெற்றீர்களா பாகம்‌ _ 8 


6. அரைங்பிலும்‌ கிருரையிலும்‌ மாற்றமில்‌2 


~ 


. மிகவம்‌ னக றுகிறீர்களா? 


8. நீ எதை வசீ கரிக்கிறாய்‌? 


Gems Satham = 


now available online ம்‌ 
53500 
ல ந, ௦1 


ஜெம்ஸ்‌ சத்தம்‌ 27 | நவம்பர்‌ 2015 


சமை ளழியர அமுத்தர்கிகு 


சபை ஊழியர்களுக்கான கருத்தரங்கு செப்டம்பர்‌ 16 மற்றும்‌ 
17 ஆகிய இரு தினங்கள்‌ சிக்காரியாவில்‌ நடைபெற்றது. 
ரோஹ்தாஸ்‌ மற்றும்‌ சிக்காரியா கோட்டங்களில்‌ உள்ள 
ஜெம்ஸ்‌ திருச்சபைகளைச்‌ சார்ந்த 45 போதகர்கள்‌ 
இக்கருத்தரங்கில்‌ பங்கேற்றனர்‌. ஆராதிப்பது, பிரசங்கிப்பது. 
மேய்ப்பர்களாக திறம்பட செயலாற்றுவது, சீஷர்களை 
உருவாக்குவது மற்றும்‌ புதிய சபைகளை தோற்றுவிப்பது 
தறித்து ஜெம்ஸ்‌ மூத்த ஊழியர்கள்‌ போதகர்களிடையே 


பகிர்ந்துகொண்டனர்‌ 


PASTORAL LEADERSHIP & PREACHING 


(தமிழ்‌, ஆங்கிலம்‌, ஹிந்தி மொழிகளில்‌! 


'மகனே. நீ இல்லாவிடில்‌. வேறு எனக்கு யாருமில்லை” 
என்ற தேவசத்தம்‌ கேட்டு, பீஹாருக்குச்‌ 
சுவிசேஷத்தினைச்‌ சுமந்து செல்ல. தன்னை 
அர்ப்பணித்த சகோ.0. அகஸ்டின்‌ ஜெபக்குமாரின்‌ 
வாழ்க்கைப்‌ பயணமும்‌. ஜெம்ஸ்‌ (GEMS) 
இயக்கத்தின்‌ வரலாற்றுப்‌ பதிவும்‌ அடங்கிய புத்தகம்‌ 


ர்ந்து இரண்டும்‌ 
மற்றும்‌ ஹிந்தி மொழிகளில்‌) 


வேதத்தின்‌ 32 தம்பதியர்களது வாழ்க்கையின்‌ 
வெற்றிகள்‌ மற்றும்‌ வீழ்ச்சிகளை உள்ளடக்கியது 
தம்பதியர்கள்‌ புயலுக்குத்‌ தய்யி. 

புரிந்துகொள்ளும்‌ வாழ்க்கைக்குத்‌ தங்களை 
அர்ப்பணித்து, மணவாழ்கிகையை மணக்கச்‌ 
செய்திட நல்‌ ஆலோசனைகளை உள்ளடக்கிய 
பொக்கிஷம்‌ 


Regd. office : 


Field. office : 


GEMS, Sikaria, Indrapuri - 821 308 
Rohtas Dist, Bihar. Ph. : 06184 234567 


Rathway staton & counters Centre Deter Sone! 
Wetruite - னள cparmabthat org 


GEMS Educational Media Services 


11,13" Cross Street, New Colony, 
Chrompct, Chennal - 44 


Ph: 044.22386031, 044-22380295 E mall gerrspgemsbmar org 
if undelivered please rotiurn to 
GEMS Action Contr To 
GEMS, 16-A, Chinna Koll Street, 
Adaikalapuram, Murugankurichi, 0556000005000 


Tirunelveli - 627 002. Ph : 0462-2581131 
EMail: nellaiofficc@gemsbihar.org 


Private circulation 


களர்ப்பீரகி ௩ 11) 


0S 


ண்டு சந்தி ஆரா 


